SARASIATI 

MAHAL 

சரக 


சரசுவதி மகால் வெளியீட்டு எண் . 366 


கற்றனைத்துஉறும் 
அறிவு 

உ 
ஞ்சாவூர் 


மகால் 
. 


सरस्वती 


பேனா 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 


சரசுவதி மகால் நூலகம் 


தஞ்சாவூர் . 


1995 ) 


[( விலை ரூ . 


12-00 


தமகால் 


கற்றைத்து 


தஞ்சாவூர் சரசுவதி மகால் வெளியீடு எண் -366 


சுந்தரி அம்மானை 


பதிப்பாசிரியர் 
திருமதி . ச . திலகம் , பி . லிட் . 

பி . , 
தமிழ்ப்பண்டிதர் , 
சரசுவதி மகால் நூலகம் , 

தஞ்சாவூர் . 


MAHALOE 


* 


KLVASVHVS 


t 
1 


தஞ்சாவூர் மகாரார் சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் 

தஞ்சாவூர் . 


1995 


விலை ரூ . 


12.00 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 


தூற்பெயர் 


: சுந்தரி அம்மானை 


பதிப்பாசிரியர் 


: புலவர் ச . திலகம் , பி . லிட் .. 


வெளியிடுபவர் 


: இயக்குநர் , 

சரசுவதி மகால் நூலகம் . 


வெளியீட்டு எண் : 


366 


மொழி 


: 


தமிழ் 


பதிப்பு 


: முதல் பதிப்பு 


வெளியீட்டு நாள் : நவம்பர் , 1995 . 


தாள் 


. 


14. 2 கிலோ - சேஷசாயி 


நூல் அளவு 


: 


21X 14 செ.மீ. 


பக்கங்கள் 


: 


90 


படிகள் 


: 


1000 


எழுத்து 


: 


12 புள்ளி 


புத்தகக்கட்டு 


: மெலிந்த அட்டை 


பொருள் 


: இலக்கியம் 


விலை 


12-00 


வெளியீட்டாளர் முகவுரை 


பலமொழி இலக்கிய , இலக்கண , சோதிட , 

, 
மருத்துவ நூல்களை ஓலைச்சுவடிகளிலிருந்தும் 
காகிதச் 

சுவடிகளிலிருந்தும் பாங்குறப் பதிப் 
வெளியிட்டு வரும் 

சரசுவதி மகால் 
நூலகம் , இப்பொழுது சுந்தரி அம்மானை 
என்னும் 

இந்நூலைப் பதிப்பித்து வெளியிடு 


பித்து 


கின்றது . 


சரசுவதி மகால் நூலகத் தமிழ்த்துறையில் 
டம்பெற்றுள்ள 

1825 ஆம் 

எண்ணிட்ட 
ஓலைச்சுவடியை அடிப்படையாகக்கொண்டு இந் 
நூல் பதிப்பித்து வெளியிடப்படுகின்றது . 


மகாபாரதக் கிளைக்கதைகளுள் ஒன்றான 
சுந்தரி - அபிமன்யு வின் திருமணத்தை மைய 
மிட்ட இக்கதை அம்மானைக் கதைப்பாடலாக 
வெளிப்பட்டுள்ளது . 


இந்நூலை நன்முறையில் பதிப்பித்துள்ள 
இந்நூலகத் தமிழ்ப்பண்டிதர் திருமதி ச . திலகம் 
அவர்களுக்கு என் பாராட்டுகள் . 


இந்நூலுக்கு அடிப்படையாக அமைந்த 
ஓலைச்சுவடியினைச் சரசுவதி மகால் நூலகத் 
திற்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ள தாளியாப் 
பட்டி திரு வை . 

திரு வை . பாலார் கவுண்டர் அவர் 
களுக்கு எனது நன்றியைத் தெரிவித்துக்கொள் 


கின்றேன் . 


இந்நூலினை வெளியிடத் தேவையான 
நிதியுதவியை நல்கியுள்ள நடுவண் அரசுக்கு 
எனது நன்றியை உரித்தாக்குகின்றேன் . 


ஆடசியரின் 


இந்நூல் நன்முறையில் வெளிவர ஆவன 
செய்த நூலக 

நிருவாக அலுவலர் மற்றும் 
மாவட்ட 

நேர்முக உதவியாளர் 
( பொறுப்பு ) திரு . இரா . கோபால் அவர்களுக்கும் 
நூலகப் பதிப்பு மேலாளர் மற்றும் 
திரு . அ . பஞ்சநாதன் அவர்களுக்கும் 
பாராட்டுகள் . இந்நூல் நன்முறையில் வெளி 
வரத் துணை நின்ற ஏனையோருக்கும் எனது 
பாராட்டுகள் . 


நூலகர் 


எனது 


தமிழ் இலக்கிய அன்பர்கள் இந்நூலைப் 
பெரிதும் வரலேற்பர் என நம்புகின்றேன் , 


தஞ்சாவூர் , 
21-11-1995 


தேவி . ஜோதி ஜெகராஜின் , இ . ஆ . ப .. 
மாவட்ட ஆட்சியர் மற்றும் நூலக இயக்குநர் , 

சரசுவதி மகால் நூலகம் . 


முன்னுரை 


சுந்தரி அம்மானை என்னும் இந்நூல் சுந்தரி - 
அபிமன்யு வின் திருமணத்தை மையமிட்ட கதையினைக் 
கூறுவதாகும் . இந்நூல் பிற்கால அம்மானைக் கதைப் 
பாடல் வடிவ அமைப்பில் இயற்றப்பெற்றுள்ள நூலாகும் . 


மூலச்சுவடி 


இப்பதிப்புக்கு அடிப்படையாக அமைந்த சுவடி 
சரசுவதி மகால் நூலகத் தமிழ்த்துறையில் இடம்பெற்றுள்ள 
1825 - ஆம் எண்ணுள்ள ஓலைச்சுவடியாகும் .. 


1826 - ஆம் 


எண் கொண்ட மற்றொரு சுந்தரி 
அம்மானைச் சுவடி ஒப்பு நோக்கப் பயன்படுத்தப்பட்டது . 


இச்சுவடிகளைச் சரசுவதி மகால் நூலகத்திற்கு 
அன்புள்ளங்கொண்டு வழங்கியுதவியவர் திரு வை . பாலார் 
கவுண்டர் ( தாளியாப்பட்டி , வெள்ளியணை அஞ்சல் , கரூர் 
வட்டம் ) அவர்களாவார் . 


நூலமைப்பு 


ஆயிரத்துத் தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு ( 1978 ) 
அடிகளால் ஆன நூலாகும் இச்சுந்தரி அம்மானை . 


விநாயகரை 

நூற்காப்பாகப் போற்றிப் பராவும் 
பாடலுடன் இந்நூல் தொடங்குகின்றது . பல அம்மானை 
நூல்களின் தொடக்க அடிகளை ஒத்து இந்நூலின் தொடக்க 
அடிகளும் , 


iil 


" முந்திருந்தி விநாயகனே பருகுழலாள் சரஸ்வதியே 

கந்தனுக்கு முன்பிறந்த கணபதியே முன் நடவாய் ! 
என அமைந்துள்ளன . 


மகாபாரதக் கதைப்பகுதியை விரித்து அம்மானையாகத் 
தான் பாடுவதை இந்நூலை இயற்றிய புலவர் , 


அய்வருட பாரதத்தை அடவாக நான்பாட 

வந்த வினையும் வல்வினையும் போயிடுமாம் ! ” 
என நூலின் தொடக்கப் பகுதியில் எடுத்துரைத்துள்ளார் . 

( அடி எண் . 6 ) 


* மாயன்மகள் சுந்தரியை மாலையிட ! நான் பாட 

( அடி எண் . 6 ) 
எனும் அடி இந்நூலின் கதைப்பொருளை எடுத்துரைப்பதாக 


உள்ளது . 


அம்மானை இலக்கியங்களில் பொதுவாக , அம்மானை 
எனும் சீரைக்கொண்டு முடியும் அடிகள் பல இடம்பெற் 
றிருக்கும் . இச்சுந்தரி அம்மானை நூலில் மூன்று இடங் 
களில் மட்டுமே அம்மானை எனும் சீரைக்கொண்டு 
முடியும் அடிகள் காணப்படுகின்றன . 


அவை , 


மழையம்பு தான் போய் வகையாகச் சுத்திவந்து 
அக்கினி அம்பை அவிச்சு துகாண் அம்மானை ! 

( அடி எண் . 1296 , 1297 ) 
விட்டுவிடும் என்று விடைகொடுத்தார் அம்மானை ! 

( அடி எண் . 1594 ) 
வெட்டித் துரத்தி வெத்தி கொண்டார் அம்மானை 

( அடி எண் . 1729 ) 


iii 


நூ பின் காப்புச் செய்புளில் சுந்தரி அம்மானை எனச் 
சுட்டப்படும் இந்நூல் நூற்பயன் கூறும் நூலினிறுதிப் 
பகுதியில் சுந்தரி மாலை எனக் குறிக்கப்படல் 

சுட்டத் 
தக்கது . 


நூலின் இறுதியில் 

நூற்பயன் 

உரை க்கும் பகுதி 
இடம்பெற்றுள்ளது . அப்பகுதி வருமாறு : 
சுந்தரி மரலை சுகமாய்ப் 

படித்தோர்கள் 

இன்னஞ் 
சொல்லுமென்று இன்பாடன் கேட்டோரும் காசு குடுக்துக் 
காதாரக் கேட்டோரும் படியும் படியுமென்று பாக்கிலைகள் 
தந்தோரும் என்றும் பதினாறாய் இளையபதம் உண்டா 
வார் . ஆல்போல் தழைத்து அறுகதுபோல் வேரூண 
மூங்கில்போல் சுத்தம் முசியாமல் வாழ்ந்திருப்பார் , அடி 
எண் . 1969-1975 ) 


நூலிலோ 


இந்நூலின் காலம் , நூலை இயற்றிய புலவர் குறித்த 
விவரங்களை அறிதற்கான 

சான்றுகள் 
சுவடியிலோ காணப்பெறவில்லை . சுவடியில் ஆங்காங்கு 
நூலின் சில அடிகள் விடுபட்டிருக்கக்கூடும் எனும் ஐயம் 
கதைக்கோவை தடைபடுவதால் எழுகின்றமை சுட்டுதற்கு 


உரியது . 


கதைச்சுருக்கம் 


பாண்டவர்களோடு பகைமை பாராட்டும் துரியோத 
னாதியர் , பாண்டவர்களுக்குத் துணையாகவுள்ள 
னையும் , பலராமனையும் தங்கள் பக்கம் கொணர 

எண்ணி 
னர் . 

அதற்காகச் சகுனியின் திட்டப்படி பலராமனின் 
மகள் வத்சலையைத் துரியோதனின் மகன் லட்சணனுக்கு 
மணமுடிக்க முயன்று பலராமனின் இசைவைப் பெற்றனர் . 


இத்திருமணத்தை விரும்பாத கண்ணன் , சுபத்திரை 
யின் மகன் அபிமன்யுவிற்கும் வத்சலைக்கும் திருமணம் 
நடத்த , கடோற்கயனைக் கொண்டு ஏற்பாடுகள் செய்தான் . 


iv 


கடோற்கயன் தன் மாயா! பலத்தால் 

வத்சலையைக் 
கண்ணன் இருக்குமிடத்திற்குக் 

துக்கிக் கொணர , 
அபிமன்யு - வத்சலை திருமணம் கண்ணனால் செய்து 
வைக்கப்பட்டது . 


லட்சணன் - வத்சலை திருமணம் நடப்பதாக இருந்த 
இடத்தில் வத்சலையாகக் கடோற்கயன் மாய உருவெடுத்து 
இருந்து . அத்திருமணம் 

செய்து 

நடைபெறாமல் 
விட்டான் . " 


உருப் 


என மகாபாரதக் கிளைக்கதைகளுள் ஒன்றாக இடம் 
பெற்றுள்ள இக்கதையே இந்நூலின் கதையாக 
பெற்றுள்ளது . 

இந்நூலுள் லட்சணன் -லக்கணகுமாரன் 
என்றும் , வத்சலை - சுந்தரி என்றும் , அபிமன்யு 
அபிமன்னன் என்றும் குறிப்பிடப்படுகின்றனர் . 


இலக்கிய அழகு மிகுந்த பகுதிகள் 


இந்நூலை இலக்கிய அழகு மிகுந்த பகுதிகள் பல 
அணி செய்கின்றன . எடுத்துக்காட்டுக்கு ஒரு பகுதியைக் 
காணலாம் . 


ஈனா 


த வாழை இளவாழைக் கண்ண துபோல் 
காயாத வாழை கருவாழைக் கண்ணதுபோல் 
கய்யிரண்டும் காலுரெண்டும் வாளுருவிவிட்டாப்போல் 
பல்லுத் திருவழகு பார்வதிக்கு ஒப்பிடலாம் 
நெத்தித் திருவழகு நிலாப்பிறைக்கு ஒப்பிடலாம் 


மார்புத் திருவழகு வண்ணம் பதிச்சாப்போல் 
மூக்குத் திருவழகு முத்துப் பதிச்சாப்போல் 
கையழகும் காலழகும் ராச்சியத்தில் கண்டதில்லை 
முன்னழகும் பின்னழகும் முத்து பதிச்சதுபோல் . 

( அடி எண் . 393-401 } 


V 


உவமைகளும் பழமொழிகளும் 


அழகிய உவமைகள் , பழமொழிகள் ஆகியன சூழலுக் 
குப் பொருத்தமுற ஆங்காங்கு அமைந்து இவ்விலக்கியத்தை 
எழிலுடையதாக ஆக்குகின்றன . 
பழமே நழுவிப் பாலில் விழுந்தாப்போல் 197 ) 
கத்தாழை மேலே கல்லுவண்டி வந்தாலே 
கல்லு வண்டிக்குச் சேதமோ ? கத்தாழைக்குச் சேதமே ? 
கல்லுவண் டிக் கொக்கும் எங்களத்தை மகன் மச்சினரும் 
கத்தாழை போடொக்கும் காந்தாரி பெத்தபிள்ளை 
கொக்குத் திரளில் இராசாளி பாய்ந்தாப்போல் 
ராசாளி யோடொக்கும் எங்களத்தை மகன் தானும் 

( 307-312 ) 
செப்பூசி கொண்டு செவியில் இடித்தாப்போல் ( 344 ) 
" வெந்நீர் கொதித்து வீடுதான் வேகாது " ( 690 ) 
முதலான அழகிய உவமைகளும் ,, பழமொழிகளும் இந் 
நூலை அணிசெய்கின்றன . 


பேச்சு வழக்குச் சொற்கள் மிகுதியாக இடம்பெறல் 

இந்நூலில் பேச்சு வழக்குச் சொற்கள் அவ்வவ்வடிவங் 
களிலேயே மிகுதியாக இடம் பெற்றுள்ளமை குறிப்பிடத் 


தக்கது . 


எடுத்துக்காட்டுக்குச் சில 


அந்தப்படிக்கு சம்மதிச்சு அவதாரம் 

அவதாரம் சிலவு 
குடுத்து ( கொடுத்து ) போறியளோ 

யிருசா யெழுந் 
திருடா அசல் நாட்டான் ( அயல் நாட்டான் ) பயகளா 
அதுக்கு 

போளை புனலாத்தில் துளுத்து 
விரை ( விதை ) குடு ( கொடு ) சோதினை நெத்தி 


vi 


நூலுள் மீண்டும் மீண்டும் இடம்பெறும் அடிகள் 

நாட்டுப்புற இலக்கியங்களின் பண்புகளில் ஒன்று 
குறிப்பிட்ட சில அடிகளில் மீண்டும் மீண்டும் இடம் 
பெறுதலாகும் . இந்நூலிலும் சில குறிப்பிட்ட அடிகள் 
அவ்வாறு மீண்டும் மீண்டும் இடம்பெற்று இந்நூலினை 
எழிலுறச் செய்கின்றன . 


ஆரண்ட வனங்கடந்து அயிரா பதங்கடந்து 
ஊசி வனங்கடந்து உத்திராச்சப் பூமிவிட்டுச் 
சில்லென்ற காடும் செடியும் புரைந்திரமும் 

மூங்கி வனங்கடந்து மும் நூத்திக் காதவழி ( 65-68 ) 
என்னும் அடிகளும் நூலுள் 530 , 534 , 535 , 634 
676 , 677 , 774 , 775 , 

872 

850 , 851 , 
936 , 937 , 1265 , 1266 , 

1355 

1354 , 
1406 , 1409 , 1447 , 1467 . 1796 ஆகிய 
எண்ணுள்ள அடிகளும் ஒரே தொடர்கள் மீண்டும் மீண்டும் 
பயில்கின்றனவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது . 


மேலும் 


நீலவிழிக் கண்கள் ரெண்டும் நெருப்புத் தணலானதுவே 

தின்னுமந்தத் தம்பலங்கள் தீக்கலந்து வேகுதிப்போ 
என்னும் அடிகளும் ( அடி எண் . 160.161 ) 1072 , 1073 
1097 , 1185 முதலான அடிகளும் ஒரே தொடர்கள் மீண்டும் 
மீண்டும் பயின்கின்றனவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது . 


சுந்தரி - அபிமன்யுவின் திருமணக் கதைகூறும் 
இலக்கியச் சுவடிகள் 

சுந்தரி - அபிமன்யுவின் திருமணக் கதைகூறும் 
இலக்கியச் சுவடிகள் சரசுவதி மகால் நூலகத்திலும் ( சுவடி 
எண்கள் 1815 , 1826 ) தமிழ்ப் பல்கலைக்கழகச் சுவடித் 
துறையிலும் ( தொடர் எண்கள் : 1325 , 1338 , 

1470 


vii 


1530 ) . திருவனந்தரம் 3 - னப் பல்கலைக் கழகத்திலும் 
( 4275. 8413 , 8422 , 8431 , 8641 , 9075 ) இடம் 
பெற்றுள்ளன . 

இவற்றுள் கேரளப் பல்கலைக் கழகத்தில் 
பெற்றுள்ள சுந்தரி கல்பாணம் அம்மானை (எண் : 8413 ) 
என்னும் சுவடி நூலின் 

ஆசிரியர் சுப்பிரமணியத் தேவர் 
எனுங் குறிப்பு கிடைக்கின்றது . எதிர்காலத்தில் இச் 
சுவடிகளைப் பயன்படுத்தி ஆய்வுப் பதிப்பை உருவாக்க 
வாய்ப்புகள் உள்ளன . 


சுந்தரி அபிமன்யுவின் திருமணக்கதை 
கூறுவனவாக முன்னர் வெளிவந்த சில அச்சு நூல்கள் 

சுந்தரி - அபிமன்யுவின் திருமணக் கதையைக் 
கூறுகின்றனவாக அம்மானை இலக்கியங்கள் சில இயற்றப் 
பட்டுள்ளன . இவற்றில் பெரும்பாலானவை புகழேந்திப் 
புலவரால் இயற்றப்பட்டது எனும் குறிப்பைத் தாங்கி 
யுள்ளன . இவற்றுள் ஒன்றுக்கொன்று வேறுபாடுடையவன 
வாகவும் உள்ளன . 


சுந்தரி - அபிமன்யுவின் திருமணக்கதைகூறும் 
அம்மானை நூல்களின் சில பாதிப்பு விவரங்கள் : 

அபிமன்னன் சுந்தரிமாலை கருணானந்த சுவாமிகள் 
( ப . ஆ . ) பிரபாகர அச்சுக்கூடம் , சிந்தாதிரிப்பேட்டை 
நவம்பர் 1870 . 

அபிமன்னன் சுந்தரிமாலை , முருகேச பண்டிதர் 
( ப . ஆ . ) ஸுக விரஞ்சரி முத்திராக்ஷர சாலை , ஏப்ரல் 1875 . 

அபிமன்னன் சுந்தரிமாலை , சுப்பிரமணிய சுவாமிகள் 
( ப.ஆ. ) மாதவனிவாச அச்சுக்கூடம் , 1880 ) 

அபிமன்னன் சுந்தரிமாலை , அப்பாவு பிள்ளை ( ப.ஆ. ) 
ஸ்ரீமட்டுவார் குழலம்பாள் அச்சுக்கூடம் , 1884 . 

அபிமன்னன் சுந்தரிமாலை , பொன்னுசாமி முதலியார் 
( ப . ஆ . ) வித்தியா வினோத அச்சுக்கூடம் , 1887. 


viii 


அபிமன்னன் சுந்தரிமாலை , ஆர் . ஜி . பதி கம்பெனி 
சென்னை . 

சுந்தரிமாலை , மூன்றாம் பதிப்பு , சி . நாராயணசாமி 
முதலியார் ( ப . ஆ . ) சிந்தாதிரிப்பேட்டை பிரஸ் , சென்னை 
மார்ச் 1873 . 
சுந்தரிமாலை , ஏழாம் பதிப்பு , ஏப்ரல் 1874 . 
( ஆதாரம் : தமிழ் நூல் விவர அட்டவணைத் 

தொகுதிகள் . 

( ப . ஆ . பதிப்பாசிரியர் 
நன்றியுரை 


இந்நூலை நான் பதிப்பிக்க அனுமதி வழங்கிய நூலக 
முன்னாள் இயக்குநர் உயர் திரு மு . சதாசிவம் அவர்களை 
யும் . நூல் இப்போது வெளிவர ஆவன செய்து உதவி .. 

! 
மாவட்ட ஆட்சியர் மற்றும் நூலக இயக்குநர் உயர் திரு 
தேவ . ஜோதிஜெகராஜன் , இ . ஆ . ப . , அவர்களையும் நூலக 
நிருவாக அலுவலா திரு எஸ் . சீனிவாஸராகவன் அவர்களை 
யும் , பதிப்பு மேலாளர் மற்றும் நூலகர் திரு அ . பஞ்சநாதன் 
அவர்களையும் நூல் வெளிவரும் இவ்வேளையில் நன்றி 
யுடன் நினைவு கூறுகின்றேன் . 


நிறைவுரை 


சுந்தரி அம்மானை எனும் இந்நூல் சுவடிப் பதிப்பு 
நூலால் இங்கு உருப்பெற்றுள்ளது . இப்பதிப்பின் குறைக 
ளைப் பொறுத்தாற்றி நிறைபோற்றுமாறு அறிஞருலதை 
வேண்டி அமைகின்றேன் . நன்றி 

! 


ச . திலகம் ,, 
தமிழ்ப் பண்டிதர் , 
சரசுவதி மகால் நூலகம் , 

தஞ்சாவூர் . 


சுந்தரி அம்மானை 


அம்புவியில் சுந்தரி அம்மானை பாடுறேன் 
இன்பமாய் என்நாயில் இருந்தருளும் 
பைம்பொன் மணிசேரு பாதத்தை ஊறினான் 
சண்முகனார்க்கு முன் பிறந்த தற்பரனே கணபதி 

காப்புத் தானே . 
முந்திமுந்தி வின . யகனே முருகுழலாள் சரஸ்வதியே 
கந்தனுக்கு முன் பிறந்த கணபதயே முன்னடவாய் ! 
அய்வருட பாரதத்தை அடவாக நான் பாட 
வந்த வினையும் வல்வினையும் போயிடுமாம் ; 
கேட்டவர்கள் எல்லோரும் கிளை கோத்திரமாய் 

வாழ்ந்திருப்பார் ; 5 


மாயன் மகள் சுந்தரியை மாலையிட நான்பாடத் 
தாரார் புகழுடைய தர்மருட சீமையெல்லாம் 
தர்மா புரமும் தரணிபுரம் உள்ளதெல்லாம் 
அருச்சுனா புரமும் .ஆனைசந்தி உள்ளதெல்லாம் 
குருச்சேத்திரபூமி கூடவே ஆண்டிருந்தன 


10 


பரிவான சந்திரகுலம் பாண்டுபுத்திரர் ஐவரையும் 
திரியோதனன் திஷ்ட்டோதரன் திறமான தம்பியரும் 
கன்னனுங் காங்கையனும் கனத்ததொரு சல்லியனும் 
விதுரனுட வில்லியனும் வேந்தர் புரோகிதரும் 
இப்படி வாழ்ந்து இவர்கள் இருக்கையிலே 

15 


திரியோ தனன்பாவி தீங்கு தனை நினைந்து 
அய்வரையுந் தான் துரததி அரசாள வேணுமென்று 
அத்தப்படி சம்மதிச்சு அடவாகத் தான் நினைந்து 
சூது பொருதித் தோற்கடிக்க வேணுமென்று 
அந்தப் படிக்கி அய்வரையுந் தோற்கடித்து 


20 


அய்வர் வனவாசம் அடவாகப் போனபின்பு 
திரியோ தனன்பாவி தேசத்தை ஆண்டிருந்தான் ; 
அந்தநல்ல வேளையிலே ஆனதொரு லக்கணாக்கு 
மாயனமகள் சுந்தரியை மாலையிட வேணுமென்று 
துரோண குருக்களையுந் துருசாகத் தானழைத்து 


25 


2 


அந்த மொழி கேட்டு ஆசாரி ஓடிவந்து 
ஆசாரி யைப்பார்த்து ஆன துரி யோதனனும் 
லக்கண குமாரனுக்கு நாள் குறிக்க வேணுமய்யா 
மாயன் அரமனைக்கி வகையாக ஆளனுப்பித் 
தாரார் புகழுடைய தர்மருட தன்னுருமை 


30 


என்னுருமை விட்டாலும் அவனுருமை விடுவதில்லை 
கலியாணம் பண்ணக் கடுகவே போகவேணும் 
என்றுசொல்லிப்பேசி இருக்கிற வேளையிலே 
திரியோ தனனுடனே துரோணாசாரி ஏது சொல்வார் 
என்ன கலியாணம் எண்ணிக்கொண்டாய் இப்பே 


பாது 35 


தர்மருட தன்னுரிமை தக்காது சொல்லுகிறேன் 
மாயன் சதிகாரன் மன்னவனே நம்பாதே 
தீங்கில்லா அரமனைக்கித் தீங்கு வருகுதிப்போ 
அச்சமில்லா ராச்சியத்தில் அச்சமே வந்துதிப்போ 
வாறதொரு காரியத்தை வகையாக நானுரைத்தேன் 40 


அந்த மொழிகேட்டு ஆன திரி யோதனனும் 
துரோணா சாரிநீர்தான் தோற்றாமல் சொன்னீரே 
வேறையொருவர் சொன்னால் வேறையுண்டுங் 

காரியங்கள் 
நீ , அறியாமல் சொன்னதுக்கு அவுதாரம் வாங்கிடுவேன் 
அந்த மொழிகேட்டு ஆசாரி தானெழுந்து 

45 


தன்னுட அரவனைக்கித் தானேதான் போ கலுற்றான் 
திரியோ தனனுடைய சேனைமன்னர் அத்தினையும் 
கர்ணனுங் காங்கையனும் கனத்ததொரு சல்லியனும் 
விஷ்ட்டுமா சாரியனும் மெய்யான மன்னவனும் 
மாயன் சகுனி மற்றுமுள்ள மன்னவரும் 

50 


3 


கொன்றைமாலைத் தேத்தரசன் கோடிமன்னர் 

அத்தினையும் 
படைத்தலைவர் மன்னவர்கள் பாங்காகக் கூட்டமிட்டுச் 
சங்குதுவா ரகாபுரிக்கித் தான் பயணம் போகவென்று 
அதுவே பயணமென்றான் ஆனதொரு மன்னவனும் 
கர்ணன் சகுனி காங்கையரும் பயணமென்றான் 55 


பயணச் சிலவுக்குப் பத்துலட்சம் பொன்குடுத்து 
மயனுட தேவிக்கி வர்ணக்கம் : சிப் பட்டுமொன்று 
மாயன்மகள் சுந்தரிக்கி வாணத்துகில் ஆடையொன்று 
இத்தினையுந் தான் வாங்கி எல்லோரும் பயணமென்று 
ஆனைபடை சேனை அரசர் மக்கள் படையெடுத்துக் 60 


குதிரை படைசேனை கோடிமானப் படையெடுத்து 
அஸ்த்தினா புரங்கடந்து ஆனைகுந்தி தான் கடந்தார் 
தர்மா புரங்கடந்து தர்மருட தேசம்விட்டுக் 
குருச்சேத் திரபூமி கூடவே தான் கடந்து 
ஆரண்ட வனங்கடந்து அயிரா பதங்கடந்து 

65 


ஊசி வனங்கடந்து உத்திராச்சப் பூயிவிட்டுச் 
சிள் வென்ற காடும் செடியும் புனாத்திரமும் 
மூங்கி வனங்கடந்து முந்நூத்திக் காதவழி 
சங்கு துவா ரகாபுரியில் தானே தான் வந்திறங்கி 
மாயன் அரமனைக்கி வகையாகத் தூதுவிட்டுத் 


70 


தூதுவனும் வந்து துவாரகா புரிபுகுந்து 
மாயனைக் கண்டு வகையாகத் தெண்டனிட்டு , 
தெண்டனிட்ட தூதுவனே சேதியென்ன சொல்லூமடா 
கர்ணன் சகுனி காங்கையனும் வந்திறங்கி 
அரமனைக்கி வாறோமென்று அடியேனை 

அனுப்பிவைத்தார் 75 


4 


அப்போது மாயவரும் அடவாகச் சேதிசொன்னார் 
வந்தவர்கள் அத்தினையும் வரச்சொன்னார் அப்போது 
தூதுவரும் வந்து தோற்றமுள்ள கண்ணர் முன்னே 
வரச்சொல்லிச் சொன்னாரே மாயன் பெருமாளும் 
காணருங் காங்கையரும் கனத்தபுகழ்ச் சல்லியனும் 80 


மூவருங் கூடி மூர்க்கமுடன் தான் நடந்தார் 
மாயன் அரமனைக்கி வகையாக வந்துகண்டார் 
வந்த உறமுறையை வாருமென்று தான் கேட்டு 
முந்தின தாகத்துக்கு மோருதண்ணீர் தான்கொடுத்து 
வந்ததொரு காரியங்கள் வகையறியச் சொல்லுமென்றார் 

85 


உத்துருமைப் பெண் கேட்க உகந்து வந்தோம் மாயவனே 
லக்கண குமாரனுக்கு நாளிட வந்தமய்யா 
கலியாண சோபனங்கள் கடுகவே பண்ணவேணும் 
நல்லதென்று சொல்லி நடந்தாராம் மாயவரும் 
நீதானுங் கொண்டாலென்ன அவன்தானுங் 

கொண்டாலென்ன 90 


எப்பவென்று நானிருந்தேன் இனிக்கேளும் என் வார்த்தை 
திரியோ தனன் உறவு தேடக் கிடையாது 
உருபைக்கி யானால் ஒன்பதுலட்சம் பொன்னுமுண்டு 
அசலுக்கு ஆனால் அன்பகலட்சம் பொன்னுமுண்டு 
நீங்கள் கொடுத்து நிறவேத்தப் போறியளோ 

95 


நம்மிட கோப்பாளப் பொட்டியிலே ஒரு பொட்டி 

தந்தியென்றால் 
ஒருபொட்டிப் பணமானால் ஒலகத்துக் கேறாது 
நாலுபொட்டிப் பணமானால் நாங்கள் குடுக்குறோம் 
வீண்பேச்சுப் பேசாதே வீரியங்கள் சொல்லாதே 
ஓருபொட்டிப் பணந்தாரோமென்று உள்ளபடி 

சம்மதியும் 

100 


5 


அந்தப் படிக்கி அடவாகச் சம்மதியும் 
காணன் சகுனி காங்கையனுந் தான் நடந்தான் 
துவரகா புரிவிட்டுத் துரு சாகத் தான் நடந்து 
அருச்சுனா புரங்கடந்து ஆனைகுந்தி உள்புகுந்து 
குருச்சேத்திர பூமியிலே கூடாரம் வந்திறங்கித் 


105 


திரியோ தனப்பெருமாள் தேவேந் தான்கொலுப்போல் 
இருந்த சபையிலே இவர்களும் வந்தார்கள் 
காயோ பழமோ காணா நீ சொல்லும் என்றான் 
காய்க்கிமிகப் போனவர்கள் கனிந்தபழங் கொண்டுவந் 

தோம் 
அனுமந்தன் என்று சொல்ல அன்பது களஞ்சியமாம் 110 


ஆயிரங் களஞ்சியத்தை அடவாகத் தான் திறந்து 
ஓட்டையிலே ஆயிரமாம் ஒருகோடிப் பணமெடுத்து 
ஆலாத்திப் பாறையிலே அவர்கள் திசைநோக்கிப் 
போற தடத்திலே புதுச்சுங்கம் உண்டுபண்ணி 
ஆயமுந் தீர்ந்து ஆலாத்திப் பாறையிலே 


115 


கொண்டுவந்து தான்குமீச்சார் கொல்லி மலைபோலே 
காத்திலே தூத்திக் கடைப்பாளை தானொதுக்கி 
முன்னாகப் பாதிதள்ளிப் பின்னாகப் பாதிதள்ளி 
நடுராசியாக நலமாகத் தான் அளந்தார் 
அப்பவே . ஆயனுட பொட்டி அரைப்பொட்டி யானதுவே 

120 


மறுபடி வந்து வர்ணக் களஞ்சியத்தைத் 
திரும்பி எடுத்தார்கள் சேனைமன்னர் உள்ளதெல்லாம் 
கொண்டுவந்து போட்டார்கள் கோபாலன் பொட்டியிலே 
அப்பவு , மாயனுட பொட்டி முக்கால்பொட்டி யானதுவே 
தேடுந் திரவியங்கள் திறமாக இல்லையென்று 125 


6 


திரியோ தனன் தேவி திருக்கழுத்தில் தாலிதான 
வாங்கிவரு வோமென்று வகையுடனே போனார்கள் 
அப்பவே , ஆயனுட பொட்டி அடவாக ரொம்பியதே 
பொட்டி யெடுத்துப் போகையிலே சொன்னாராம் 
இன்னம் ஒருசேதி சொல்ல மறந்தேன் காண் 130 


இனிமேல் கலியாணந் தாமிசங்கள் பண்ணாதே 
கலியாண வாசலிலே கலக்கம் வந்துதென்று சொல்லாதே 
சேராத சத்திராதி சேனைபடை வந்தாலும் 
தேவேந் திரமகனார் சித்திரசேனன் வந்தாலும் 
தேவர்கள் தானும் திறமாக வந்தாலும் 

135 


ஆராரு வந்தாலும் அஞ்சேன்காண் மன்னவனே 
தாரார் புகழுடைய தர் மருட கூட்டம்வந்தால் 
அதுக்குப் பயப்படுவேன் அடவாகச் சொல்லிவிட்டேன் 
அந்தப்படிச் சொன்னதுக்கு ஆன திரி யோதனனும் 
தர்மருட கூட்டஞ் சண்டைக்கி வந்தாலும் 

140 


எங்கள் கயிலானால் எங்கள் பெண் சுந்தரியாள் 
அவர்கள் கயிலானால் அவன் பெண் சுந்தரியாள் 
அதுக்குவே றெண்ணாதே ஆனதொரு மாயவரே 
பொட்டி யெடுத்துப் பொக்கிஷத்தைத் தான் திறந்து 
ராகுவ னென்று சொல்லி நானூறு களஞ்சியமாம் 


145 


அனுமந்த னென்றுசொல்லி ஆயிரங் களஞ்சியமாம் 
ஆயிரங் களஞ்சியத்தை அடவாக ரொப்பிவிட்டார் . 
ஆயிரம் விளக்கு அவியாமல் தானெரிய 
இந்தப் படியாக இருக்குமந்த வேளையிலே 
அய்வர் வனவாசம் அடவாகப் போகையிலே 

150 


7 


மாயன் மகள் சுந்தரிக்கி மஞ்சள் குடுத்துவந்தார் . 
அப்படி யிருக்கையிலே ஆன மணவாளன் , வேறாச்சு 
அதுகண்டு ஓடிவந்தார் ஆனதொரு தாதியரும் 
மாயன் மகள் சுந்தரியை வகையாகக் கன்டுவந்து 
கேளாத வார்த்தை கேட்டு வந்தோம் என் தாயே 155 


பணத்துக்கு ஆசைப்பட்டு மாயன் பதையாமல் சம்மதிச்சு 
லக்கண குமாரனுக்கு நாள் குறித்துச் சம்மதிச்சு 
மணவாளன் வேறாச்சு மங்கையரே உந்தனுக்கு 
அதுகண்டு ஓடிவந்தேன் ஆத்தாளே தாயாரே 
நீலவிழிக் கண்கள் ரெண்டும் நெருப்புத்தண லானதுவே 

160 


என்னுமிந்தத் தம்பலங்கள் தீக்கலந்து வேகு நிப்போ 
கோவித் தெழுந்திருந்து கொம்பனையா ளேது சொல் - 

வாள் 
தாதியரைத் தானழைத்துத் தயவாக அப்பொழுது 
பல்லாக்குத் தானெடுத்துப் பரிவுடனே வாருமென்றாள் 
தாதியரு மோடித் தயவாக அந்நேரம் 

165 


பல்லாக்கு அலங்கரித்துப் பாங்குடனே கொண்டுவந்தார் 
ஞ்சு மடமாது தோகை நல்லாள் சுந்தரியும் 
தோகைமயில் சாய்கைநல்லாள் சுந்தரியுந் தானெழுந்து 
சிங்கமுகப் பல்லாக்குச் சேரவே ஏறிக்கொண்டு 
மாயன் மகள் சுந்தரியான் மனதில் பொறிபறக்க 170 


மாயன் அரன்மனைக்கி வாறாளே சுந்தரியாள் 
அய்ய மறக் கண்டாரே ஆயன் மகள் சுந்தரியாள் 
மாயன் பெருமாள் மனதி லறிந்து கொண்டு 
நீட்டினார் காலை நெடுகவிட்டார் முக்காட்டை 
கண்டாளே சுந்தரியாள் கண்கள் பொறிபறக்க 


175 


H 


ஆயன் பெருமாளே எங்களையாவே நித்திரையே 
மாயன் பெருமாளே மன்னவனே நித்திரையோ 
ஆயன் பெருமாளே எங்களையாவே நித்திரையோ 
மலைங்காடு தன்னில் மாடுமேய்த்த புத்தியோதான் 
ஆலாங் காடு தன்னில் ஆடுமேச்ச புத்தியோதான் 180 


வெண்ணெய் திருடியுண்ட வெக்கங்கெட்ட புத்தியோ 


தான் 


கண்டுண்ட புத்தயோதான் கண்ணுறக்க மானது வோ 
விருசா யெழுந்திருடா விடவிடவே ஏசுவண்டா! 
அந்தமொழி கேட்டு ஆயன் எழுந்திருந்து 
ஆயனைக் கண்டு அடிவணங்கித் தெண்டனிட்டுத் 185 


தெண்டனிட்ட சுந்தரியைத் திக்கென்று தானெடுத்துப் 
பொன்னான மேனியிலே புழுதிபட ஞாயமென்ன 
தங்கப்பொன் மேனி தரையில் விழக் காரியமென 
வந்ததொரு காரியத்தை வகையாகச் சொல்லுமம்மா 
கேளாத வார்த்தைகேட்டு வந்தேன் எங்களையா 190 


வந்ததே போதுமம்மா மாணிக்கக் கண்மணியே 
தேனீண்ட கண்ணே தெகுட்டாத தெள்ளமுதே 
மானீண்ட கண்ணே வரிசைபெற்ற மாணிக்கமே 
உன்னைக் குடுக்குமீடம் பாத்துக் குடையைப் பதிச்சன 

ம்மா 
சேருமிடம் பாத்து சென்னல் பதிச்சனம்மா 

195 


வாழுமிடம் பாத்து வாழை பதிச்சனம்மா 
பழமே நழுவிப் பாலில் விழுந்தாப்போல் 
உங்கநல்ல சோறுமுண்டு உடுத்தத் துகிலுமுண்டு 
ங்கநல்ல பாக்குமுண்டு சிலவழிக்க ரொக்கமுண்டு 
வனம்போன பாண்டவர்கள் வாறதில்லை வீட்டுவீடு 200 


9 


அப்படியே சொல்ல அதிகோபம் உண்டாகி 
என்ன மதியாலே எண்ணிக்கொண்டீர் கலியாணம் 
ஆடுமேய்ச்ச புத்தியாலே அறிவுகெட்டுப் போனாயோ 
மாடுமேய்ச்ச புத்தியாலே மதிகெட்டுப் போனாயோ 
குட்டிமேச்ச புத்தியாலே கூறுகெட்டுப் 

போனாயோ 205 


பணமே படைத்தவர்க்குப் பாங்காகப் பெண் 

குடுப்பாயோ 
பத்தாப் பறையன் பணமோ படைக்கிலையோ 
சக்கிலியன் தானுந் தனத்தைப் படைக்கிலையோ 
பறையன் பணங்கொடுத்தால் பாங்காகப் பெண் 

கொடுப்பாய் 
பணமே படைத்தால் பாழ்ங்கிணத்தில் 

போட்டிடுவான் 210 


திரவியம் படைத்தால் தெருக்கடையே போட்டானோ 
என்னைக் கொள்ளவந்தவன் இளந்தலை பிளந்தெரிய 
திரவியம் வேணுமென்றால் ஒன்தேவியரைத் தள்ளிவிடும் 
அத்தை மகனிருக்க அசல்நாட்டான் வா றதென்ன 
மாமி மகனிடுக்க மறுநாட்டான் வாறதென்ன 215 


ஒருத்தன் பெண்ணுக்கொருத்தன் ஆசைப்பட்ட 

கதைகேளும் 
ஒரு பட்டணத்து ராசா பள்ளிக்கூடம் போட்டுவச்சு 
நாச தமாரத்தி ரெண்டுபின்ளை தனையுமப்போ 
சுப்பிரமணிய வாத்தியைத் துருசாகக் கூட்டிவந்து 
பள்ளிக்கூடம் போட்டுப் படிக்கிற நாளையிலே 

220 


படியாத வித்தையெல்லாம் படிச்சுதுகாண் 

பிள்ளைரெண்டும் 
இனிமேல் பள்ளிக்கூடம் போகவே வேண்டாமம்மா 
படிப்புவைத்த வாத்தியார்க்குப் பத்துப்பொன் 

கொண்டுவந்து 
F. 2 


10 


பத்துப்பொன் கொண்டுவந்து பாதத்தில் வைத்தல்லவோ 
போறோமென்று சொல்லிப் பிள்ளைரெண்டு 

போனதுவே 225 


வாத்தியார் தானும் வகையுடனே தான்பாத்துப் 
பள்ளிப் பயகளா நீ , 1 ) பருமணலு கொண்டாங்கள் 
ராச குமாரத்தி மூத்தபிள்ளை தனையழைத்து 
மணலுக்குத் தானும் போகவேண்டாம் நீ தானும் 
பிள்ளைகள் போனபின்பு பேய்கொண்ட 

வாத்தியவன் 230 


மூத்த பிள்ளையுடனே வாத்தியு மேது சொல்வான் 
பெண்ணே நீ யெந்தனுக்குப் பொங்கியிட 

வேணுமென்றான் 
பூந்தோட்டம் தன்னில் பொங்கியிட வேணுமென்றான் 
அய்யாவே இப்போது அதுவசனஞ் சொல்லாதே 
ஒ திவைத்த வாத்தியார் ஒருக்காலும் என் தகப்பன் 235 


படிப்பிவைத்த வாத்தியார் பத்துத்திரம் என் தகப்பன் 
ஆதி குருவே அய்யா நீ தீண்டாதே 
கைச்சரசம் பண்ணாதே கர்த்தாவே என் தகப்பா 
என்றுசொல்லித் தானும் இருக்குமந்த வேளையிலே 
பள்ளிப் பய * களும் பருமணல் கொண்டுவந்தார்கள் 240 


வந்ததைக் கண்டு வாத்தி யடங்கிவிட்டான் 
வந்தனனு ராத்திரியே மூத்தபிள்ளை குதுவாச்சு 
பாங்காகப் புரோகிதரைப் பாங்குடனே கூட்டிவந்து 
சொன்னாரே ராசாவும் துருசாக ஆளுவிட்டு 
ஒட்டமா போடி ஒருநொடியில் கூட்டிவந்தார் 

245 


வந்ததொரு பிராமணனை ராசாவுந் தான்பார்த்து 
அம்மா ருதுவான நாள்பாரு மென்றுசொன்னார் 
பஞ்சாங்கப் புரோகிதரும் பாங்குடனே யேதுசொல்வான் 


11 


ஓதிவைத்த வாத்தியை ஒருநொடியில் கூட்டிவந்தால் 
கண்டறிந்து சொல்லுகுறேன் காரியங்கள் 

உள்ளதெலாம் 250 


அந்தப் படிக்கி ஆளிருவ ரோடிவந்து 
வாத்தியாரைக் கூட்டிவந்து வகையுட னே கேட்டார்கள் 
ராசரைவக் கண்டு நலமாகத் தெண்டனிட்டு 
வாத்தியார் தனையழைத்து வகையாகப் பாருமென்றார் 
ருதுவான வேளைபச்சம் தன்றா யிருக்கவில்லை 255 


ஆண்டவனே ராசாவே ஆடியேன் சொல் 

விண்ணப்பங்கள் 
அம்மாள் இருந்தக்கால் நம்மிட அரமனைக்கி ஆகாது 
அதுக்கு நல்ல விபரமும் அடவாகச் சொல்லுகுறேன் . 
பொன்போளை கொண்டுவந்து போளையிலே 

பெண்ணை வைத்து 
ஓடுகிற புனலாத்தில் உள்ளையே தள்ளுமய்யா 26. } 


அந்தப் படியே போளையிலே பெண்ணைவைத்து 
அத்தை மகனிருக்க மகளே ஆத்தோடே போறாயே 
அழுது புலம்பி ஆத்துட னே விட்டார்கள் 
வாத்தியார் தானும் வகையுடனே அப்போது 
புனலியாத் தாங்கரைக்கி வாத்தியா ரோடிவந்து 285 


ஆத்தை மிகப்பார்த்து வாத்தியார் தானிருந்தான் 
அந்தநல்ல வேளையிலே அவளத்தை மகன் 

வேட்டைபோய் 
வேட்டையும் சிக்காமல் வேங்கை பிடித்துவந்தான் 
புனலியாத்தாங் கரையோரம் வந்தே யிருந்தார்கள் 
அந்தநல்ல வேளையிலே போளை ஆத்தோட 

வந்ததுகாண் 270 


12 


வாறத்தைக் கண்டுராசா வகையாக ஏது சொல்வான் 
போளைபோ உங்களுது போளைக்குள் இருக்குறது 

என்னுதடா 
நல்லதென்று தான் போயி நாலுபேர் பிடித்துவந்தார் 
போழையைக் கொண்டுவந்து ராசாமுன்னாக 

வயித்தார்கள் 
போழையைத் தானவிழ்த்துப் பார்த்தார்கள் 

அப்போது 275 


போழையிலே தானுமொரு பொண்ணும் இருந்ததுவே 
ராசாவுக் கேத்த நல்லதொரு பொண்ணச்சு 
நம்மளுக்கு ஆனால் நல்லதொரு தாயாச்சு 
அப்போது மந்தராசக் குமாரத்தி ஏது சொல்வாள் 
நான் பொல்லத நாளையிலே ருதுவானவள் 

என்று சொல்லி 280 


ஓடுகிற தண்ணியிலே உள்ளாகத் தள்ளிவிட்டார் 
அப்போது ராசா போளையைப் பிடித்துவந்த பேர் தனக்கு 
போழை நின்ன நிறைக்குப் பொன்னுமே தான் கொடுத்து 
வெறும்பே ராகுதென்று ஒருவேங்கை தனையடைத்து 
ஓடுகிற தண்ணியில உள்ளையே தள்ளிவிட்டார் 285 


வருகிற போளையை வாத்தியார் தானுங்கண்டு 
ஓடிப் பிடித்து எடுத்தானே வாத்தியவன் 
எடுத்துவந்த போளைதனை எறக்கியே வீட்டில் 

வைத்துப் 
பள்ளிப் பயல்களைப் பாங்காகத் தானழைத்துச் 
சிவன்கலி யாணம்வந்து ராசா முடியவேணும் 

290 


தலைவாசல் தன்னைச் சாத்தியே நீங்களுந்தான் 
ராமசெயம் ராமசெயம் ராமசெய மென்னுங்கள் 
என்றுசொல்லிப் போட்டு வாத்தியார் வீட்டிலே 

போய்ப்புகுந்த 


13 


போளை கிட்டவந்து அடி பெண்கொடி நீர்தானும் 
பூங்கா வனத்திலே பொங்கியிடச் சொன்னேனே 295 


அப்போது மாட்டோமென்றாய் அகப்பட்டுக் 

கொண்ட யே 
கலியாண சோபனங் கடுகவே பண்ண வேணும் 
கட்டை யவிழ்த்தபின்பு கண்டானே வேங்கைதனை 
பெண்ணென்று நானிருந்தேன் பெருவேங்கை யானதுவே 
பெண்ணென்று நானிருந்தேன் பெருவேங்கை 

கொல்லுதடா 300 


கன்னியென்று நானிருந்தேன் கடுவேங்கை 

கொல்லுதடா 
இட்டுதடா வேங்கை வாத்தியார் இருதுண்ட 

மாய்விழுந்தான் 
போட்டுதடா வேங்கை பொங்கியே கோபங்கொண்டு 
வேங்கைதான் அப்போ வெளிப்பட்டுப் போனதுவே 
வாத்தியோ டொக்கும் என்னைக் கொள்ளவந்த 

லெக்கணனும் 305 


மாயன் பெருமாளே மன்னவனே கேளுமின்னம் 
கத்தாழை மேலே கல்லுவண்டி வந்தாலே 
கல்லு வண்டிக்குச் சேதமோ ? கத்தாழைக்குச் 

சேதமோ ? 
கல்லுவண்டிக் கொக்கும் எங்களத்தை மகன் மச்சினரும் 
கத்தாழை யோடொக்கும் காந்தாரி பெத்தபிள்ளை 310 


கொக்குத் திரளில் இராசாளி பாய்ந்தாப்போல் 
ராசாளி யோடொக்கும் எங்களத்தை மகன் தானும் 
அவருட பிலமும் அறிந்து மிக்கிருந்து 
நாளைக் கல்யாணம் காண்பயடா எங்களையா 
என்று சொல்லிச் சுந்தரியாள் ஏறினாள் பல்லாக்கு 315 


14 


தாயார் அரமனையைத் தங்கை நல்லாள் தேடிவந்தாள் 
மகள்வா றா ளென்று சொல்லி வாணக் கதவடைத்தாள் 
மாயன்மகள் சுந்தரியாள் வகையாகத் தன்பார்த்துத் 
தாயேஉன் மங்கிலியம் குங்குலிய மாகுமம்மா 
என்றுசொல்லிச் சுந்தரியாள் தன்னரமனைக்கி 

வந்துவிட்டாள் 320 


அரமனைக்கு வந்து ஆயன் மகள் சுந்தரியாள் 
தலையை விரித்தழுதாள் தங்கையரும் அப்போது 
முத்தான கண்ணீரை முதுமார்பில் சோரவிட்டாள் 
பவளம் போல் கண்ணீரைப் பக்கமே சோரவிட்டாள் 
தங்கம் போல் கண்ணீரைத் தன் மார்பில் 

சோரவிட்டாள் 325 


நான் பெண்ணாய்ப் பிறந்ததே மண்ணாப் 

பிறந்தனில்லை 
மண்ணாய்ப் பிறந்தாலும் மரமா முளைத்தனில்லை 
மரமாப் பிறந்து வகையாக வாழ்ந்தாலும் 
நல்ல மரமென்று நல் பேரும் தான்பாத்து 
அடிமரமும் அச்சாகும் , மேல்மரமும் பொம்மையாகும் 


330 


சித்திரைத் தேருக்குச் செல்வத்தே ராகுமையா 
வையா சித் தேருக்கு வசந்தத்தே ராகுமையா 
ரதத்துமேல் சுவாமி நலமாக வந்தாலும் 
நாட்டிலே உன்ள நல்லோர் பெரியோர்கள் 
எல்லோரும் மங்கைமுகம் இருப்பார்கள் வைக்கத்தில் 

835 


அந்தப்படி புண்ணியம் அடவாகச் செய்தனில்லை 
பெண்ணய்ப் பிறந்துநான் பேய்க்கோலம் ஆனேனே 
பத்தினியாள் புலம்புறது பஞ்சவர்க்குங் கேளாதோ 
அருந்து தியாள் புலம்புறது அய்வருக்குங் கேளாதோ 
உத்தமியாள் புலம்புறது ஒருவருக்குங் கேளாதோ 340 . 


15 


அத்தைமகன் மச்சினர்க்கு ஆளுமிகக் காணேனே 
இப்படி அழுது இருக்குமந்த வேளையிலே 
வைகைக் கரையோரம் வாதுராசா தானிருந்தான் 
செப்பூசி கொண்டு செவியில் இடித்தாப்போல் 
ஆரடா புலம்புறவன் அப்பா தே ஓடிவந்தான் 

345 


பாப்பான் அடிவெடுத்துப் பஞ்சாங்கம் கைப்பிடித்துப் 
பத்தினியாள் அரமனைக்குப் பக்கமெதி ராகவந்தான் 
கண்டாளே தாதிமார்கள் பாப்பான் வருகுறதை 
எந்தவூ ரய்யா எங்கைவந்தாய் இப்போது 
மாயன் மகள் சுந்தரிக்கு வரிசைக்கலி யாணமென்று 350 


கலியாணம் என்று வந்தேன் கட்டழகி சுந்தரிக்கு 
அந்தமிகச் சத்தம் சுந்தரிக்கி அப்போதே கேட்டதுவே 
நிண்ணால் குத்தும் விழுந்தால் உதையுமென்றாள் 
அப்படி யாக அடிச்சிழுத்துப் போகையிலே 
பேத்தியென்று விளையடி னேனம்மா பின்குடுமி 

விட்டுவிடும் 355 


அந்தமிகச் சேதி அடவாகச் சொன்னார்கள் 
கொம்பனையாள் சுந்தரியாள் கூட்டிவரச் சொன்னாளே 
கூட்டிவந்து விட்டார்கள் கொம்பனைக்கி முன்னாக 
நான் தாண்டி வாதுராசா நல்லதொரு பெண்மயிலே 
நீ , அழுகுற சத்தம் அரமனைக்குக் கேட்டதினால் 360 


அதுகண்டு வந்தேன் ஆனதொரு சுந்தரியே 
வாதுராசா நீயானால் வடிவெனக்குக் காட்டுமென்றாள் 
அப்போது வாதுராசா ஆகாச மாய்வளந்தான் 
வாதுராசா வைக்கண்டு வகையாகத் தெண்டனிட்டுப் 
பாட்டா நீ இப்பப் பயணமே போகவேணும் 865 


அத்தை மகனுக்கு ஓலைகொண்டு போகவேணும் 
கட்டுச்சோறு கட்டுகுறேன் கடும் பயணம் போகவேணும் 


16 


நல்லதென்று சொல்லி நானூத்திக் கலஅரிசிச் 
சோறுமிகக் கட்டத் துயில்வேணும் என்றார்கள் 
அப்போது வாதுராசா அடவாய் எழுந்திருந்து 


370 


பெண்கொள்ள வாறமென்று பெரியகூடாரம் 

போட்டார்கள் 
திரியோதனன் கூடாரம் திக்கெங்குந் தான்பாத்துச் 
சேரவே சுண்டிவிட்டாள் தெய்வலோகஞ் சேர்ந்ததுவே 
கட்டுச்சோறு கட்டினார்கள் கருமலைக்கி ஒப்பாக 
ஓலை எழுதுமம்மா ஓருநொடியில் போகவேணும் 375 


நல்லதென்று சுந்தரியாள் நாலோலை தானெடுத்து 
வாரி எடுத்தாளே வடிவான சுந்தரியாள் 
அஞ்சேடு தானெடுத்து ஆண்டவனைத் தான் நினைந்து 
மாசமும் தேதியும் வரிசையாக எழுதுகுறாள் 
அத்தைமகன் மச்சினர்க்கு அடவாகத் 

தெண்டனிட்டேன் 380 


தெண்டனிட்ட சுந்தரிக்கிச் சேதமிக வாராமல் 
திரியோ தனன்பாவி தீங்கு தனை நினைந்து 
வனம்போன பாண்டவர்கள் வாறதில்லை என்று 

சொல்லி 
மாயன் பெருமாளும் வகையாகச் சம்மதிச்சு 
உன் கூத்திமகன் லெக்கணர்க்குப் பெண்குடுக்கச் 

சம்மதிச்சுப் 385 


பங்குனி மாசம் பதினஞ்சாந் தேதியிலே 
வெள்ளிக் கிழமை விசைய திசமியிலே 
கலியாண முடிக்கக் கடுகவே வாறார்கள் 
ஒலைகண்ட நாழிகைக்கு ஒருநொடியில் நில்லாதே 
ஆளுவந்து சொன்னால் அரைநொடியில் நில்லா தே 390 


17 


ரெண்டேடு தானெடுத்து நலமாகத் தானினைந்து 
எப்போதும் போலே இருக்கிற பெண்ணல்லகாண் 
ஈனாத வாழை இளவாழைக் கண்ண , போல் 
காயாத வாழை கருவாழை : கண்ணதுபோல் 
கய்யிரண்டுங் காலுரெண்டும் வ ளுருவி 

விட்டாப்போல் 395 


பல்லுத் திருவழகு பார்வதிக்கு ஒப்பிடலாம் 
நெத்தித் திருவழகு நிலாப்பிறைக்கி ஒப்பிடலாம் 
மார்புத் திருவழகு வண்ணம் பதிச்சாப்போல் 
மூக்குத் திருவழகு முத்துப் பதிச்சாப்போல் 
கையழகும் காலழகும் ராச்சியத்தில் கண்டதில்லை 400 


முன்னழகும் பின்னழகும் முத்துப் பதிச்சாப்போல் 
ஓலைகண்ட நாழிகைக்கு ஒருநொடியில் வரவேணும் 
மூணானேடு தானெடுத்து மூர்க்கமுடன் தானெழுதி 
என்னவென்று சொல்லி எழுதினாள் சுந்தரியாள் 
உங்களுட தாயாரும் எங்களுட தாயாரும் 

405 


முக்காலும் பிள்ளையில்லை மூணு திரம் பிள்ளையில்னல 
பிள்ளையில்லை என்று பெருமாளும் ஓடிவந்து 
சித்திர புத்திரரைத் திக்கென்று கேள்க்கவந்தார் 
மூக்காலும் பிள்ளையில்லை மூணுதிரம் பிள்ளையில்லை 
என்றுதான் சொன்னதுக்கு இயல்பான மாயவனும் 410 


பரமேஷ் பரன் கிட்டப் பக்கமே ஓடிவந்து 
அப்போது ஈஸ்பராம் அடவாக ஏதுசொல்வார் 
மாயன் பெரும் ளே வந்தவகை சொல்லுமென்றார் 
பிள்ளையு மில்லாத பெருந்தவசு சேள்க்கவந்தேன் 
மைந்தனு மில்லாத மனக்கவலை கேள்க்கவந்தேன் 415 


பிள்ளைவரங் கேளாத பேசாதே போங்கணும் 
அதுவே தெனைக்கேட்டார் ஆயன் பெருமாளும் 
F. 3 


18 


அப்போது ஈஷ்பரகும் அடவாகச் சொல்வாராம் 
உன் , தங்கையரும் தேவியரும் தனிச்சுவழி போகையிலே 
புனலாத்தாங் கரையோரம் நந்தவனம் 

போட்டிருக்கும் 420 


பண்டாரத் தையழைத்து நந்தவனம் பாழாகிப் 

போனதென்ன 
குடுப்பாருமில்லாமல் நந்தவனம் பாழாகிப் போச்சுதம்மா 
அப்போ திருவருமே அடவாகத் தான்பாத்து 
அஞ்சுபொன் தான் கொடுத்து அடவாக 

அடையுமென்றார் 
அந்தப் படிக்கி அடைச்சானே பண்டாரம் 

425 


சிங்காரப் பூந்தோட்டம் சிறப்பாக வாழ்ந்துதப்போ 
அந்த நல்ல தோட்டத்தை ஆயன்பசுவு அழித்து துகாண் 
தோட்டம் மிகப்பார்க்கச் சுபத்திரியும் லெட்சுமியும் 
வந்துமிகப் பார்த்து வகையாக ஏது சொல்வார் 
தோட்டங்க ளெல்லாம் சுத்தி யழிந்ததென்ன 430 


ஆத்தாளே தாயே அதுகேட்ட யில்லையென்றான் 
மாயன் பசுவாலே நந்தவனம் பாழாகிப் போச்சு தம்மா 
அந்தப்பசு தோட்டத்தில் ஆகாசமாய்த் தான் விழுந்து 
பசுவுவா ராதபடிக்கிப் பணிக்குமிகச் சொல்லுகிறோம் 
செப்புவசி யுருக்குவசி சேர்ந்ததொரு யிருப்புவசி 435 


மற்றுபசி யும்பசுவு குதிக்கு முன்பாக 
அவர்கள் சொன்ன படிக்கித் துருசாக நட்டாராம் 
அந்தவசி யிலேபசுவந்து அலறி விழுந்திடுமாம் 
அந்தப் படிபாவஞ் செய்தவர்க்குப் பிள்ளையில்லை 
சங்கு சக்கரமும் அடகுமே தான் கொடுத்து 

440 


வரம்வாங்கிக் கொண்டு வந்துவிட்டார் அப்போது 
மூணா நாள் குளிகுளித்து இருபேரும் போகையிலே 
அந்தநல்ல வேலையிலே ஆனதொரு மாயவரும் 


19 


காத்து மழைபோலே வந்தாரே மசயவரும் 
மழைக்காத்துக் குள்ளே ஒரு மரத்தடியில் 

வந்தார்கள் 415 


மரத்தடியில் வந்து வகையாக நிற்கையிலே 
துளுத்து மரமுந் துளிர்வாங்கிப் பூவாங்கிப் பிஞ்சாலே 
காயும் பழமாகிக் கனிந்துபழம் வீழ்ந்ததுவே 
விழுந்த பழத்தை விருசாகத் தானெடுத்துக் 
காவேரிக் கரைதனிலே கனியைமிகக் 

கொண்டுவந்து 450 


கொட்டை யொருத்தி தின்றால் தோலை 

ஒருத்தி தின்றாள் 
நங்கையரும் நாத்தியரும் நலமாகத் தான்பேசி 
உன் வயற்றில் ஆண்பிறந்தால் என் வயற்றில் 

பெண்பிறந்தால் 
ஒண்ணுக்கு ஒண்ணு உத்துருமை தா றமென்று 
கோதா புரியில் கெங்கையைச் சாட்சிவைத்து 455 


ஆலா மரஞ்சாட்சி ஆட்டிடையன் தான் சாட்சி 
பத்துமாசம் சுமந்திருந்து பாலகனைப் பெத்தெடுத்தார் 
விரைதின்ற படியினாலே வாளபிமன் தான் பிறந்தான் 
தோல் தின்ற படியினாலே சுந்தரியும் தான் பிறந்தாள் 
அப்போது சுபத்திரியாள் ஆனதொரு சங்குப்பாசி 480 


கொண்டுவந்து ஒங்கள் தாயார் கொடுத்தாளே 

அப்போது 
சங்கடியும் தேவியென்று சகலருமே தானிந்தப் 

பெண்ணல்லவோ 
இந்தப்படி அபிமன்னன் தேவியென்று அனைவருமே 

தானறிய 
நாலேடு தானெடுத்து நன்றாகக் கைப்பிடித்து 
அத்தைமகன் மச்சினரே அடவாகச் 

சொல்லுகிறேன் 465 


20 


பள்ளிக்கூடத் தில் இபேரும் பங்காய்ப் படிக்கையிலே 
பள்ளிக்கூடம் விட்டுப் பழைய சோத்துக்கு வருகையிலே 
சாதமுஞ்சாப் பிட்டுத் தனிச்சு வருகையிலே 

க்கிரார வீதியிலே அருந்து தியாள் வருகையிலே 
ஓரக்கிணத்தை யெட்டிப் பார்த்தானே அப்போது 470 


பொன்னா லெழுத்தாணி பிடி நழுகி வீழ்ந்ததுவே 
அந்தநல்ல வேளையிலே அடவாகத் தானுமப்போ 
முத்தான கண்ணீரை முதுமார்பில் சோரவிட்டேன் 
பவளம்போல் கண்ணீரைப் பக்கமே சோரவிட்டேன் 
நான் அழுது புலம்பி அக்கிரார வீதியிலே 

475 


நிற்கிற வேளையிலே நீர் தானும் அப்போது 
வளகிடாய் மேலேரி வந்தீரே அப்போது 
அழுகுற சேதியென்ன அடவாகச் சொல்லுமென்றீர் 
பொன்னால் எழுத்தாணி பூமியிலே சோரவிட்டேன் 
எந்தன் எழுத் தாணி இந்தக் கிணத்திலே 

வீழ்ந்ததுவே 480 


எழுத்தாணி போனால் இனிக் கிடையாதோ பூமியிலே 
எழுத்தாணிக்கிபதில் இப்பவே நான் தாறேன் 
அதுக்குவே றெண்ண தே ஆனதொரு பெண்ணே நீ 
எத்தினைதான் சொல்லி இதமாய் உரைத்தாலும் 
எந்தன்னெழுத் தாணி எடுத்தாக்கால் போயிவிடும் 485 


நீயே புருசன் நானுனக்குப் பெண்சாதி 
அந்தமொழி கேட்டு ஆனதொரு வாளபிமன் 
சிவனேயென்று விவாங்கிச் சீக்கிரமாய்ப் போட்டீரே 
விட்டகணை போயிவெகு வேகமாய்த் தான்பிடித்துக் 
கொண்டுவந்து தானும் கொடுத்தீரே அப்போது 490 


அப்படி அடையாளம் ஆனகணையாழி மோதிரமும் 
உண்கைக் கணையாழி என்சையிலே இருக்குதுகாண் 
என்கைக் கணையாழி உன்கையிலே இருக்குதுகாண் 
இதுவுமொரு அடையாளம் எழுதினால் சுந்தரியான் 
அஞ்சேடு தானெடுத்து அடவாகக் கைப்பிடித்து 495 


21 


என்னமென்று சொல்லி எழுதினாள் சுந்தரியாள் 
திரியோ தனன்பாலி திரவியத்தைக் கொண்டுவந்து 
கொள்ளத்துணிந்தான் மாயன் குடுக்கவே சம்மதித்தார் 
கலியாண சோபனங்கள் கடுகவே ஆ குதிப்போ 
அரைக் கீரைச் சிறுபாத்தி அறுக்கவே பக்குவங்காண் 500 


சிறுகீரை கொய்ய வாறானே லெக்கணனும் 
சிறுகீரை சிக்காது தீயில் குதித்திடுவேன் 
நல்ல பழத்துக்கு நரி வந்து துலாவுதுகாண் 
நல்லகனி சிக்காது நல்லகனி ஈந்திடுவேன் 
காவல் அழியுதுகாண் கண்ணாளா தேசமெல்லாம் 505 


காவல் அழியாமல் கண்ணாளா வந்ததுவும் 
அத்தைமக னானால் அரைச்சினத்தில் வந்துவிடும் 
மாமிமக னானால் மாயமாய் வந்துவிடும் 
உன்கைக் கணையாழி என்கையிலே தானிருக்க 
என்கைக் கணையாழி உன்கையிலே தானிருக்கக் 51 ) 


கணையாழி மோ திரமே கணவனென்று நானிருந்தேன் 
அக்கினியை வளத்து அதிலே குதித்திடுவேன் 
ஓலைகண்ட நாழிகையில் ஒருநொடியில் வரவேணும் 
ஓலைப்பிள்ளை போலே தீயில் குதித்திடுவேன் 
காண்ட பெண்ணை விட்டாலும் குறித்த பெண்ணை 

விடுவதில்லை 515 


கடைசுட்டு ஓலை கடுகவே தானெழுதி 
அஞ்சேடு தானெடுத்து அடவாகத் தானுருட்டி 
அஞ்சேட்டு மேலே அரக்கு முத்திரி தான் போட்டுக் 
கொண்டுவந்து சுந்தரியாள் கொடுத்தாளே ஓலைதனை 
வாதுராசா வாங்கி வகையாகக் கைப்பிடித்துக் 


520 


. 


கட்டுச்சாதம் வாங்கிக் கடும்பயணம் போகையிலே 
மாயன் பெருமாள் வழிமறிக்க வேணுமென்று 
பயணத்துக்கு முன்பாகப் பாங்காக வந்து நின்று 


22 


திரும்பியே வாதுராசா திக்கென்று ஓடிவந்து 
மாயன்மகள் சுந்தரிக்கு மறுவார்த்தை 

தான் சொல்லி 525 


அந்த மொழிகேட்டு ஆனதொரு சுந்தரியாள் 
மாயன்வித்தை காணும் மயக்கமடா ராசாவே 
அதுக்குவே ரெண்ணாதே ஆனதொரு பாட்டாநீ 
நல்லதென்று சொல்லி வாதுராசா தான் நடந்தான் 
ஊரு கடந்து உத்திராட்சப் பூமிவிட்டு 

530 


நாடு கடந்து நடுவழியே போகையிலே 
வங்கு நரிபோலே வந்தாரே மாயவனும் 
அந்த வனங்கடந்து அப்பாலே போகையிலே 
ஊசி வனங்கடந்து உத்திராட்சப் பூமிவிட்டுச் 
சிள்ளென்ன காடும் செடியும் புனாந்திரமும் 


535 


போறவழி தனிலே ஒரு புதுக்குளமி ருந்ததுவே 
அந்தக் குளத்தில் ஆமையிலே ஆயிரமாம் 
முதலையிலே ஆயிரமாம் மீனும் ஒரு கோடி 
அப்படியே தானிருக்கும் ஆன குளமுமது 
அந்தக் குளத்தை அடவாகத் தான் கலக்கி 


540 


ஏரியைத் தானுடைத்து எதுக்கவைத்தான் வாயுதனை 
சதமுந் தின்று தகையாறிப் போனபின்பு 
அந்த வனங்கடந்து அப்பாலே போகையிலே 
வாளால் அபிமன்னன் மணல்குமித்து விளையாடுகிறான் 
வெள்ளை நவல்பழமும் மெத்தவே கொண்டுவந்து 545 


தரார் புகழுடைய தர்மம் பெரியப்பனுக்கு 
ஊரார் புகழுடைய உற்றபுகழ் பீமனுக்கு 
ஆளா லழகன் அருச்சுனனார் என் தகப்பன் 
தகுலன் சகாதேவன் நல்ல துரோபதைக்கும் 
பஞ்சு நல்ல பேர்க்கு அஞ்சிலையும் தான் போட்டுப் 5501 


23 


பாஞ்சாலி துரோபதைக்கிப் பக்க மிலைபோட்டு 
அஞ்சு படையல் சுத்தி யாடி வருகையிலே 
சுளிகாத்துப் போலே சுழத்திவிட்டான் வாதுராசா 
வந்த பசங்களெல்லாங் காத்து வாரிக்கொண்டு 

போனதுவே 
வாளால் அபிமன்னன் வாளெடுத்துக் கச்சைகட்டி 555 


வாது ராசாவை வகையாகத் தான்பாத்துக் 
காலடியில் ஓலையைத்தான் கடுகவே போட்டுவிட்டான் 
ஓலையைக் கண்டர் உற்றபுகழ் வான்வீமன் 
ஓலையைக் கைப்பிடித்து ஊருக்கு வாறானாம் 
மாயனும் வந்து வள்ளுவன் போல் வடிவானார் 560 


அப்போது வாளபிமன் அடவாகத் தான் பார்த்து 
எங்கை யிருந்து எவடத்துக்குப் போறியடா 
தூரம் வடக்கே துவாரகாபுரியி லிருந்துவந்தேன் 
கண்டதொரு காரியங்கள் கணக்காகச் 

சொல்லுவேன் நான் 
அப்போது வாளபிமன் அடவாகத் தான்பார்த்து 565 


நீ ஓலைகொண்டு போறதை ஒருவிடத்தில் காட்டாதே 
தங்களுட தாயார்கிட்ட தப்பாமல் கொண்டுசென்று 
குடுவென்று சொல்லி வள்ளுவனும் போனானாம் 
நல்லதென்று சொல்லி நடந்தானாம் வாளபிமன் 
தாயாரைக் கண்டு தப்பாதே தெண்டனிட்டுக் 570 


கொண்டுவந்து ஓலையைக் குடுத்தானாம் வாளபிமன் 
போசனமும் பண்ணுமப்பா புத்தியுள்ள கண்மணியே 
அந்தநல்ல ஓலையை அடவாகப் பாத்தாளாம் 
மாயன் மகள் கையெழுத்து மகனுக்குக் கேடாச்சு 
பாவிமகள் கையெழுத்து பாருலகில் கண்டதில்லை 575 


இந்தெழுத்துக் கண்டால் இருப்பானோ பூமியிலே 
கொண்டுவந்து ஓலையைக் குறுக்கே கிழிச்செறிந்தாள் 


24 


என் தாயே மாத வே ஓலைச் சேதிதனைச் 

சொல்லுமம்பா 
உங்கள் தகப்பமார் ஐவரும் வனவாசம் போகையிலே 
விசையாபுரி அம்மனுக்கு அஞ்சு விளக்குவைத்தார் 580) 


அவர்கள் ஆயுதமும் தீப்பு அடைக்கலமாய் 

வைத்தார்கள் 
அந்த அம்மனுட கோவிலுக்குப் போய் அறிந்து 

வாஎன் மகனே 
நல்லதென்று சொல்லி நடந்தானே வளபிமன் 
வாளெடுத்துக் கச்சைகட்டி வந்தனே வாளபிமன் 
பத்திர காளியுட கோவில் சுத்திப் பதினாயிரஞ் 

சடாமுனியும் 585 


ஒத்தைச் சடாமுனியும் ஒருபல்லு ராச்சதனும் 
மேட்டிலே போட்டிருக்கும் வீர முனிதனையும் 
அந்தமேட்டுத் தடமாக வாறானே வாளபிமன் 
கண்டுது அந்தமுனி கண்கள் பொரிபறக்க 
ஆரடா வாறவன் அடிக்கிறேன் தப்பாமல் 


590 


வாளால் அபிமன்னன் வகையாகக் கிட்டவந்து 
எட்டிச் சடைபிடித்து எறக்க அறுத்துவிட்டான் 
இருந்த முனிகளெல்லாம் ஏகமாய் ஓடியதே 
அம்மனுமே கண்டு அடைத்தாளே தன்கதவை 
அம்மனுட சன்னதிக்கு அடவாக வந்து நின்று 


595 


தாயே உமையவளே சிவசங்கரியே மாதாவே 
என்றுசொல்லி வாளபிமன் இதமாக நிற்கையிலே 
ஆரடா முனியை அடிச்சு மிரட்டினவன் 
தாரார் புகழுடைய தர்மருக்கு நேரிளையோன் 
அருச்சுனன் குமாரன் அபிமன்னன் நானல்லவோ 600 


அப்போது பத்திரகாளி அடவாக ஓடிவந்து 
வாரி எடுத்து வாணப் பசுங்கிளியே 
தேத்தி யெடுத்து திரவியமே எங்கைவந்தாய் 


25 


வந்ததொரு காரியத்தை வகையாகச் சொல்லுகி , றன் 
உனக்கு எதிராய் முனியை அனுப்பிவைத்தேன் 605 . 


அப்பா மகனே அறிவுள்ள கண்மணியே 
வந்ததொரு காரியத்தை வகையாகச் சொல்லிவிடும் 
அய்வர் வனவாசம் அடவாகப் போகையிலே 
அய்வருட ஆயிதமும் அடைக்கலமாய் வைத்தாராம் 
அந்தநல்ல சேதி அடவாகக் கேட்டுவந்தேன் 610 


அப்போது கீழுலகில் அடவாகக் கூட்டிப் போய்த் 
தலைவாசல் தான திறந்து காண்பிச்சால் அயமனுமே 
அஞ்சு விளக்கு அவியாமல் எரியுதப்பே 
அபிமன்னா ஒருவார்த்தை சொல்ல நீ கேளாய் 
அய்வர் வனவாசம் அடவாகப் போகையிலே 615 


என் கோவிலுக்கு வந்து கும்பிட்டுத் தெண்டனிட்டு 
அஞ்சுபேர் ஆயுதமும் அடைக்கலமாய் வைத்தார்கள் 
பனிரெண்டு வருஷம் பாரவனம் போறமம்மா 
அஞ்சுபேரில் ஒருவருக்கு அவகேடு வந்தாக்கால் 
அதுக்கு விபரமென்ன ஆனதொரு தாயாரே 

620 


அஞ்சு விளக்கிலயும் அஞ்சுபொஷ்பந் தான் போட்டுத் 
தாரர் புகழுடைய தருமா விளக்கிதுகாண் 
வெற்றி மதயானை வீமனுட தன் விளக்கு 
ஊர . புகழுடைய அருச்சுனனார் தன் விளக்கு 
நாலுதிக்கும் ஓடி வெட்டும் நகுலனுட தல் விளக்கு 625 


சாஸ்திரக் கொடி வேந்தன் சக தேவன் தன்விளக்கு 
பாஞ்சாலி துரோபதையாள் பத்தினியாக தன் விளக்கு 
அந்தநல்ல பொஷ்பம் அடவாக வாடாமல் 
அய்வருக்குச் சேதமில்லை அழிவொருநாள் வாறதில்லை 
அஞ்சாதே போடா அதுக்குவே றெண்ணாதே 69.0 
F.4 


26 


உனக்குமொரு ஆபத்த னால் உடனே நினையுமடா 
ஆபத்துக்கு ஆயுதமும் அடவாய்க் குடுப்பேண்டா 
அஞ்சானே போடா நீ ஆனதொரு வாளபிமா 
நல்லதென்று சொல்லி ந ந்தானே வளபிமன் 
ஊசி வனங்கடந்து உத்திராச்சத் தேசம்விட்டு 635 


ஆனை -ந் உள்புகுந்து அப்போது வாள் வீமன் 
சுபத் Fr தேவியைச் சுத்திவந்து தெண்டனிட்டுத் 
தெண்டனிட்ட மகனைக் திக்கென்று தானெடுத்துப் 
போனதொரு காரியத்தைப் புண்ணியனே சொல்லுமய்யா 
தாயே நீ சொன்ன சோதனைகள் மெய்யாச்சு 640 


ஓலைச் சேத்தானும் உள்ளபடி சொல்லுமம்மா 
அப்பா மகனே அறிவுள்ள புத்திரனே 
ஓலைச் சேதிதானும் ஒளியாமல் சொல்லுகுறேன் 
அப்பவே வளபிமன் அடவாகக் கேட்டு நின்றான் 
அப்போ சுபத்தியோன் அடவாகச் சொல்லுகிறாள் 645 


ஓலையிலே தானும் ஒன்றுமில்லை யென்று சொன்னான் 
ஓலை குடுக்காட்டி உயிர்ச்சேதம் வந்துவிடும் 
அந்த மொழி கேட்டு ஆன சுபத்திரியாள் 
வனம் போன பாண்டவர்கள் வாறார்கள் என்று சொல்லி 
நாடாள வாறமென்று நல்லோலை வந்துதய்யா 650 


ஊரோடே வா மென்று உத்தோலை வந்துதய்யா 
அய்வருட ஓலையை ஆத்தாளே தந்துவிடும் 
அய்வரைக் ணாட்டி அந்த ஓலையைக் காணவேணும் 
தாதியரைத் தானழைதுத் தாருமென்றான் ஓலைதனை 
ஓலையைக் கணமல் ஒரு கிழித்தோலை 

ண்டனப்பா 655 


கிழிச்சோலை தன்னைக் கொண்டுவந்து கைக்குடுத்தால் 
ஓலையைக் குமித்து ஒரு நொடியில் தெண்டனிட்டும் 


27 


பந்தினியாள் ஓலையானால் ஒன்றாய்ப் 

பொகுந்தவேணும் 
உத்தவியாள் ஓலையானால் ஒன்றாய்ப் 

பொருந்தவேணும் 
அய்வர் தனை நினைந்து அப்போது வாளபிமன் 660 


ஆக்கரித்துப் பல்கடித்து அமட்டி எழுந்திரிந்து 
வாளை யெடுத்து மகாமேரு நோக்கிவிட்டான் 
வாளு வகையிலே மாயன் விலக்கிவிட்டார் 
ஓலைச் சுருளும் ஒன்றாய்ப் பொருந்தியதே 
அஞ்சுகட்டுக் கட்டி அரக் ( குமுத்தீரி தான் போட்டுச் 665 


சுருள வீழ்த்துத் தானும் தோற்றமுள்ள வாள மென் 
வாசித்துப் பார்த்து வாளபிமன் ஏது சொல்வான் 
காசிக்குப் போனாலுங் கருமந் துலையாதே 
நிக்கத் தரிக்காது நிலத்தில்கால் பாவுதில்லை 
வ.ளெடுத்துக் கச் சகட்டி மான் துளிர் போல் 

சல்லடமிட்டு 670 


அப்பா மகனே அடவாகச் சொல்லுகுறேன் 
உங்கள் , மாமனுட சேதி வகையறிந்து நான் வாறேன் 
சிங்கமுகப் பல்லாக்குச் சீக்கிரமாய்த் தானேறித் 
தாதியரும் பாங்கியரும் தனக்கேத்த தோழியரும் 
ஆனைகுந்தி விட்டு அப்பாலே போகையிலே 875 


மூங்கி வனங்கடந்து முந்நூத்திக் காதவழி 
சில்லென்ன காடும் செடியும் புனடந்திரமும் 
சங்வ ராபுரியில் தானாக ந்திறங்கி 
அண்ணன் அ , மனைக்கி அதிகதலி வாறாளே 
மாயகனக் கண்டு வகையாகத் தெண்டனிட்டுத் 


650 


தெண்டனிட்ட தங்கையரைத் திக்கென்று தானெடுத்து 
வந்ததொரு காரியத்தை வகையாகச் சொல்லுமம்மா 
தரியோ தனன்பாலி சேரத் தரத்திவிட்டான் 
அப்படிப்போல் என்னை அசலத் துரத்தினியோ 
உந்தன்மகள் சுந்தரியாள் ஓலை யெழுதிவிட்டாள் 855 


28 


அதுகண்டு ஓடி வந்தேன் அண்ணரே புத்தி சொல்லும் 
நல்லது தங்கையரே நான் சொல்லக் கேளும . மா 
கலியாண மென்று சொன்ன தினால் சேதமில்லை 
பெண்ணிருக்கும் வீடு பெரியதாசி மனையல்லவோ 
வெந்நீர் கொதித்து வீடுதான் வேகாது 

690 / 


ஆருதான் சொன்னாலும் அஞ்சாதே தங்கையரே 
நங்கையுண்டு நாத்தியுண்டு நமக்குத் தெரியாது 
அண்ணனுட தேவிகிட்ட அடவாக வந்தாளாம் 
வந்ததொரு நங்கையரே வாய்க்காசிக் கில்லையோ தான் 
கட்டின தாலிக்கிக் கடமணிக்கி மில்லைபோதான் 695 


வெய்யிலிலே பங்கைவந்தாய் வெக்கங்கெட்ட 

நங்கையரே 
எப்படித்தான் சொன்னாலும் என்னுருமை போ காது 
உருமையென்று சொன்னதுக்கு உனக்கேத்த 

புத்தி சொல்வேன் 
பெண்குடுக்கச் சம்மதித்த பிறசாட்சி யுண்டோதான் 
சாச்சியென்று சொன்னாயே திட்டவட்டஞ் 

சொல்லாட்டி 700 


சாச்சியு மானால் தருவேண்டி பெண்ணுனக்கு 
இருவரெண்டு பேரும் வழக்குக்குப் போனார்கள் 
கோதாபுரி கெங்கைகிட்டப் போனா ( கள் அப்போது 
வத்தின கெங்கை மகாமேது போல்வளந்தால் 
அப்போது நானும் அடவாகப் பெண்கொடுப்பேன் 705 


கெங்கா புரியம்மா கீர்த்தியுள்ள என் தாயே 
அண்ணாசொன்ன வார்த்தை அபத்தமே யானாக்கால் 
இருக்குற தண்ணீர் இடைவத்திப் போகவேணும் 
சொன்னசேதி மெய்யானால் சோதினையாய்ப் 

பெருகவேணும் 
அந்தப் படிக்கி ஆண்டவனைத் தெண்டனிட்டு 710 


வடக்கே கரிக்கி மகா மேரு பொங்கியப்போ 
காவேரி யம்மன கைநீட்டிச் சொன்னாளாம் 


29 


சாட்சியும் உண்டு தங்கச்சிபெண்ணைக் குடுத்து விடும் 
அப்படிச் சொல்லி அடவாய் மறைந்ததுவே 
ஆமடி மருந்துக் கள்ளி அறிவேண்டி உன் சேதி 715 


ரண்டாவது சாட்சி நன்றாக வந்தார்கள் 
ஆலாமரமு அமந்த வினாயகனும் 
அவர்கிட்ட வந்து அடவாகத் தெண்டனிட்டு 
எனக்குச் சாட்சி இதமாகச் சொல்ல வேணும் 
என்று சொல்லிச் சுபத்திரியாள் இதமாகச் 

சொன்னாளாம் 


72 ) 


அப்பவே லெட்சுமியாள் அடவாகச் சொன்னாளாம் 
தழைஞ்சமரம் இலையு திரிந்து தரை நீண்டி யேகுடுத்தால் 
அப்படியே தானும் அடவாகப் பெண்குடுப்பேன் 
நல்லதென்று சுபத் திரியாள் வினாயகனைத் 

தான் தொழுது 
இடசாரி சுத்தி வலசரி தெண்டனிட்டு 

725 


அண்ண சொன்ன வார்த்தை அபத்தமே யானாக்கால் 
பெண்ணுமிக வேண்டாம் பேசாமல் போறேன் நான் 
ஆண்டவனைத் தான் நினைந்து அடி தொழுது 

தெண்டனிட்டு 


அப்போது ஆலாமரமம் அடவாகத் தான் பாத்து 
அப்போ தழையு திரிந்து தரைதீண்டிக் 

கொடுத்திடுமாம் 7.0 


அப்போது லெட்சுமியாள் அடவாகச் சொல்வாளாம் 
மருந்துக் கள்ளி என்றறியேன் வந்தேனே உன் பிறகே 
என்று சொல்லிப் போட்டு நடத்தாளே லெட்சுமியாள் 
அப்போது ஓடிவந்து அடவாகச் சொல்வாளாம் 
இன்னமொரு சாச்சி யுண்டேதான் நங்கையரே 

135 


அப்போது தங்கையர்க்கு அவகேடு வருகுதென்று 
மாயன் பெருமாளும் வந்தாரே இடையனைப்போல் 


30 


ஆரடா அண்ணாவி அங்கைமிகப் போறவன்தன் 
கிட்டமிக வந்து கேட்டாயோ அண்ணாவி 
அண்ணக்கிப் போ கையிலே ஒன்னோடே 

ஒசோசசி சொன்னதுண்டு 7-40 


உண்டுஇல்லை யென்று ஒளியாமல் சொல்லிவிடும் 
அப்போது ஆட்டிடையன் அடவாகக் கீட்டவந்து 
இருவரெண்டு பேரும் இதுதடமாய்ப் போகையிலே 
உன்வயத்தி ல ஆண்பிறந்தால் என்வயத்தில் 

பெண்பிறந்தால் 
உத்துருமை தாறமென்று கைபோட்டுச் 

சொன்னதுண்டு 745 


அதுக்கு என்னைச் சாட்சிவைத்த அடையாளம் 

உண்டுமம்மா 
என்றுதான் சொன்னதுக்கு இயல்பான லெட்சுமியும் 
நரைத்தலையை நாயிசிக்க நன்றாகச் சொன்னியடா 
உங்களுட யீடக்குலங்கள் உனக்கேதான் சொல்லுமடி 
என்று சொல்லிப் போட்டு இயல்பாகப் போகையிலே 75 ) 


பெண்குடுக்கச் சொல்லிப் பிறகேதான் போயிழுத்தாள் 
ஒருவர் மயிர் ஒருவர்கையில் ஓயாமல் சண்டையிட்டார் 
அந்தநல்ல வேளையிலே ஆனதொரு சுந்தரியாள் 
அத்தைதான் வந்ததை அடவாகத் தான் கேட்டுச் 
சிங்கமுகப் பல்லாக்குச் சேரவே யேறிக்கொண்டு 755 


ஓட்டமாய் ஓடிவந்து ஒரு நொடியில் தான் புகுந்து 
மாமியைத் தூக்கிவிட்டு மாதாவைத் தான் பிடித்து 
அப்போது தாயாரை அடவாகத் தான் பிடித்து 
நிண்ணாலே குத்தும் விழுந்தால் உதைகளுமாய் 
ஆத்தாளைத் தள்ளி அத்தையரைக் கூட்டிவந்து 760 


சிங்கமூகப் பல்லாக்குச் சேரவேயே றிக்கொண்டு 
அரமனைக்கி வந்து அடவாய் எளப்பாறி 
ஏலமும் போட்டு இள நீர் தனைக்குடித்து 


31 


சம்பங்கி எண்ணெய்கொண்டு தலைகோதிச் 

சிணுக்கெடுத்துச் 
சாப்பிட்டு மே நல்ல தயவாய் எளப்பாறிப் 

765 


போறேண்டி சுந்தரியே புத்தியுள்ள கண்மணியே 
உலியாணச் சேதி கலக்கமில்லை விட்டுவிடும் 
அத்தையரே நீயும் அடவாகக் கேளுமின்னம் 
ஆரியகுல வங்கிஷத்தில் அழிவுவர லாகாது 
கொண்டபெண்ணை விட்டாலுங் குறிச்சபெண்ணை 

விடுவதில்லை 770 
அந்த மொழிகேட்டு ஆனதொரு சுபத்திரியாள் 
ஏதுக்கும் அஞ்சாதே என் தாயே சுந்தரியே 
என்றுசொல்லிப் போட்டு பல்பலாக்கு ஏறினாள் 

சுபத்திரியாள் 
கடந்து உத்திராட்சப் பூமிவிட்டு 
ஆரண்ட வனங்கடந்து அயிரா பதம்புகுந்து 775 


ஊ 


அந்த வனங்கடத்து ஆனை சந்தி உள்புகுந்து 
வாளாள் அபிமன்னன் வகையுடனே அப்போது 
வந்ததொரு தாயாரை வகையாகத் தெண்டனிட்டுப் 
போய்வந்த சேதி புதுமைதனைச் சொல்லுமம்மா 
போனதொரு சேதி பெண்கேட்டு வந்தனப்பா 

730 
மாயன் மகள் சுந்தரியாள் வார்த்தைகள் மெத்தவுண்டு 
துடையுங் கழுத்துந் தூணுப் பருத்தாப்போல் 
காலுந் தலையும் கரடி மயீரதுபோல் 
என்னோ டுடன்பிறந்த இன்னமொரு அண்ணனுண்டு 
அவன்வயத்துப் பிள்ளையானால் அழகுமெத்தத் 

தம்பியரே 785 


அன்னக் கிளிபோல் அவளிருப்பாள் தம்பியரே 
அத்தப் பெண்ணை நானும் அடவாகக் கேட்டுவா றேன் 
எடப்பெண் கிடையாதோ என் மகனே வாளபிமா 
நீயும் இடச்சியல்லோ உன் மகனும் இடையனல்லோ 
மாயன் மகள் வார்த்தை மாதாவைச் சொல்லாட்டிச் 8Co 


32 


சங்குதுவார காபுரிக்கித் தாயாரே போய்வாறேன் 
அப்பா மகனே அன்பாகச் சொல்லுகுறேன் 
அண்ணாரைக் கண்டு அடவாகப் பேசிவந்தேன் 
தேவியரை கண்டு சேதியெல்லாஞ் சொல்லிவந்தேன் 
வேறையொருசாரியங்கள் வினைவாற தில்லையப்பா 805 


என்றுசொலி | போட்டு இருந்தார்கள் அப்போது . 
அந்த நல்ல வேளையிலே ஆன திரி யோதினனும் 
லக்கண குமாரனுக்கும் நல்லதொரு சுந்தரிக்கும் 
கலியாண ஓலை கடுசாய் எழுதி விட்டான் 
மன்னர் படைசூழ மந்திரியார் தான் சூழ 

810 


நாளை வெள்ளிக் கிழமை விசைய தசமியிலே 
பங்குனி மாசம் பதினஞ்சந் தேதியிலே 
கலியாண மென்று கனக முரசறைந்தார் . 
குருச்சேத்திர பூமியிலே கூடாரம் போட்டார்கள் 
அத்திபுரந் தன்னில் அடவாக வந்திறங்கி 


815 


முத்துக் குடைமன்ன ! முப்பது நூ றாயிரமாக 
பவளக் குடைமன்னர் பத்துநூ றாயிரமாம் 
பேச்சுமூச் சறியாத பேய்வடுக ரொருகோடி 
கீச்சுமூச் சறியாத கிங்கிலிய ராயிரமாம் 
மலுக்கா துலுக்கர் மகாசேனை யொருகோடி 


820 


திரியோ தனன்தேருந் தென்னவர்கள் தன் தேரும் 
கன்னனுட தேரும் காங்கையனார் தன் தேரும் 
சகுனி யுடதேரும் சல்லியனர் தல தேரும் 
துரோண நடதேநந் தஷ் டா தரன் தேரும் 
விஷ்ணுமா சாரியர் விதமாகத் தேரேறி 


825 


அசுவத் தாமாவும் ஆன வெள்ளித் தேரேறிக் 
கொன்றைமாலை தேத்தரன் கோடிமன்னர் தான் கூடித் 
தேலேந் திரன்தே நம் தேவர்க 1 தன்தேரும் 
மன்ன . படை சூழ மகுட வரத்தினர் சூழ் 
எக்கோடி சேனைபடை எல்லோரும் கூட்டமிட்டுக் 830 


33 


கருப்பு மிகுடாலுங் கணக் கிடக் கூடாது 
வெள்ளி மிதடாலும் விலைமதிக்கக் கூடாது 
அனுமந்த லும் அளவறுக்கக் கூடாது 
எழுத்துமிக டாலும் எண்ணத் துலையாது 
ஆனையொடு கட்டி அடவாய்ப் படையெடுத்து 3355 


ஒட்டையி லொருகோடி ஓக்கப் படையெடுத்து 
வெள்ளிரதம் ஆயிரமாம் வெங்கலத்தேர் ஆயிரமாம் 
பதினக்கு ரோணிசேனை பாங்காய்ப் படையெடுத்து 
பீரங்கி ஆயிரமாம் பெரிய குழல் ஆயிரமாய 
பாணங்கள் ஆயிரமாம் பாரிவண்டி ஆயிரமாம் 8:40 


சங்குதுவரகா புரிநோக்கித் னே படையெடுத்து 
மானத்து மீன் பூத்தாப்போல் மன்னர் படையெடுத்துக் 
குருச்பேத் திரப்பூமி கூடவே தான்கடந்து 
ஆரஸ்ட வனங்க ந் அயிரா பதங்கடந்து 
செந்தூள் பறக்கிறதுந் தெய்வலோகஞ் சேருதுகாண் 845 


கருந்தூள் பறக்கிறதங் கருமலை கள் தெரியவில்லை 
எதிரி பட்ட மலைகளெல்லாம் இலவம்பஞ் சானதுவே 
கால்ப ட மலைகளெல்லாம் கடுகுபொடி யாகுது காண் 
சூரியனுத் தெரியவில்லை சந்திரனுந் தெரியவில்லை 
மூங்கி வனங்கடந்து முன்னூத்தக் காதவழி 

850 


சில் லென்ன 


கடுஞ் செடியும் புனாந்திரமும் 
அந்த வனங்கடந்து அப்பாலே போகையிலே 
கன மலை சுத்துவைத்துக் கரடி.மலை கால் நீட்டி 
அம்புதனைத் தீட்டிக்கொண்டு இருந்தானே ராவானும் 
காலையுங் கண்டார்கள் கனத்தபடை மன்னவர்கள் 855 


துரோணா சாரிதானுந் துருசாக ஓடிவந்து 
காலையும் வாங்குமடா கன ததொரு ராவானே 
கால்வாங்கச் சொன்னதுக்குக் கண்டதுண்ட 

மாக்கிடுவேன் 


34 


விஷ்ணுமா சாரி விருசாக ஓடிவந்து 
பெண்கொள்ள வேணுமென்றால் பேசாமல் 

போகவேணும் 860 


அந்தப் படிக்கி அவன் காலின் கீழ் நடந்தார்கள் 
சங்குதுவார காபுரியில் தளமெல்லாம் வந்திறங்க 
மாய னதுகண்டு மன்னரெல்லாம் வாருமென்றார் . 
வந்த உறமுறைக்கி வகையாய் விடுதிவிட்டு 
நம்முடைய கோட்டைக்கு நாலுதலை வாசலுண்டு 865 


நாலுதலை வாசலுக்கு நலமாகக் காலல்வைத்துக் 
கோட்டைசுத்திப் பாளையமுங் குறையாமல் 

போட்டுவைத்துக் 
கலியாண காரியங்கள் கடுகியே கோப்பியுங்கள் 
கலியாணச் சொண்டு நாளைக்குக் காணவே கூடாது 
மாயன் பெருமாளும் மாயமாய்ப் போனதுவே 870 


கெருடனென்று ஒரு பிறவி கேசரி மார்க்கமதாய் 
அந்த வனங்கடந்து அயிரா பதங்கடந்து 
ஆனைகுந்திப் பட்டணத்தில் அடவாக வந்திறங்கிப் 
பாப்பான் வடிவெடுத்துப் பஞ்சாங்கங் கைப்பிடித்து 
முணுமுழ வேஷ்ட்டி முப்பது பீத்தலது 

573 


நாலுமுழ வேஷ்ட்டி நாற்பது பீத்தலது 
பழுத்தபழம் போலே பல்லுமே இல்லாமல் 
வாளபிமன் நன்மனைக்கு வந்தானே பாப்பானும் 
பாப்பானைக் கண்டு பாகமே ஓடிவந்து 
எந்தவூர் ஐயா எங்கைவந்தாய் இப்போது 


880 


தூரம் வடக்கே துவரகாபுரிச் சீமையம்மா 
சங்குதுவரகா புரியிலிருந்து எங்கள் தங்கச்சி 

சொல்லிவிட்டாள் 
மாயன் மகள் சுந்தரிக்கு வருசைகலி யாணமென்று 
நாளைகலி யாணமென்று நல்லோலை வந்துதம்மா 
அதுகண்டு போனால் அஞ்சுபொன் தான் வருமே 885 


35 


வீண்பேச்சுப் பேசாதே வெளியிலே போடா நீ 
போசனமும் வேணுமம்மா புத்தியுள்ள சுபத்திரியே 
அப்போ ( து ) அரிசிபடி அடவாகத் தான்குடுத்து 
வேஷ்டியிலே தான் முடிந்து வெளியிலே போடா நீ 
தண்ணீர் தவிக்குது தாக தீர வேணுமென் றான் 

890 


நீர் மோர் குடுத்து நில்லாமல் போடா நீ 
அந்த நல்ல வேளையிலே வாளபிமன் வந்தானம் 
பாப்பாணைக் கண்டு வாளபிம னேதுசொல்வான் 
எந்தவூர் ஐயா எங்கைவந்தாய் இப்போது 
அடவாகச் சொல்லுகிறேன் ஆனதொடு வாளபிமா 895 


கலியாண வாசலுக்குக் கடுகலே போறேனென்றான் . 
லக்கண குமாரனுக்கும் நல்லதொரு சுந்தரிக்கும் 
நாளைவெள்ளிக்கிழமை விசைய தசமியிலே 
என்னோ டுடன் பிறந்தவள் உத்தாள் அனுப்பிவிச்சாள் 
கலியாண வாசலிலெ னக்கு காணிக்கை 

மெத்தவுண்டு 900 


அதுகண்டு நான்போறேன் ஆனதொரு வாளபிமா 
அப்போது பாப்பான் அடவாகப் போறமென்று 
தள்ளாடி எழுந்திருந்து தலைவாசல் மூன்னாக 
வாசல் படிதடுக்கி வகையாக வீழ்ந்தானாம் 
சுபத் திரியாள் தேவிகண்டு தோசம்வந்து 

சேருமென்று 905 


வாடா மகனே வாளபிமா நீதானும் 
அய்யன் பிறகே அடவாகப் போய்வாடா 
அப்போது வாளபிமன் அய்யன் சுமையெடுத்து 
நந்தவனத் துக்குள்ளே நலமாகக் கூட்டி வந்து 
தம்பியடா வாளபிமா என்பேச்சுத் தட்டாதே 


910 


சொல்லுமய்யா என்று துரை அபிமன்னன் கேட்டானாம் 
அப்போது அய்யன் அடவாகச் சொன்னதுவே 


36 


எனக்குயௌப்பு வசமல்ல இனிக்கேளும் என் வார்த்தை 
தலலை எடுத்துப்போய்த் தண்ணீத கொண்டா நீ 
எங்களுட ராச்சியத்தில் எல்லாஞ் சருத்தாண்டா 


915 


அதுக்கு நீ யோசினைகள் எண்ணாதே வாளபிமா 
நல்லதென்று சொல்லி நடந்தானாம் வாளபிமன் 
அரிசியும் போட்டு அசனமும் வெந்ததுவே 
சாத பிறக்கிச் சாப்பிட வா ரூமென்றான் 
அப்பவே வாளபிமன் அடவாகச் சொன்னதுவே 920 


அய் ! நீ யிப்பவுர் அசனமும் பண்ணுமென்றான் 
உன்னைவிட்டு நானும் உண்பதில்லை சாதமென்றான் 
வாளபிம னையழைத்து வகையாய் இலைபோட்டு 
அய்யன் தனக்கிலையும் அடவாகத் தான் போட்டு 
இநவ ரெண்டு பேரும் இலைக்கிநீர் தான் தெளித்துச் 925 


சாதம் பரிமாறித் தயவாக உண்டார்கள் 
போசனமும் பண்ணிப்பூந் தோட்டத்தில் இரு கையிலே 
அய்யனும் அப்போ அடவாகச் சொன்னதுவே 
கலியாண காரியம் கடுக முடியுதிப்போ 
நானுமே போகவேணும் நல்லதொரு வாளபிமா 930 


அந்தச் சேதி வாளபிமன் அடவாகக் கேட்ட பின்பு 
அப்போது அய்யன் அடவாகச் 

அடவாகச் சொன்னாராம் 
என்பிறகே போகச் சொன்னளே உன் தாயார் 
அதவே பயணமென்று அடவாக வாருமென்ன 
நல்லதென்று சொல்லி நடந்தார் இருவருமே 


35 


அந்த வனங் கடந்து அப்பாலே போகையிலே 
மூககி வனங்கடந்து முன்னூத்திக் காதவழி 
இவரெண்டு பேரும் இதமகாப் போகையிலே 
மருமகன் சவுரியத்தை வகையாகக் காண்பமென்று 
வாளபிமன் வல்லரக்க னைவெட் டினசன்டை 


940 


37 


அப்போது பாப்பான் அடவாகத் தான் மறைந்தான் 
அப்போது வாளபிமன் அடவாகத் தான்பாத்துப் 
பொய்யை மிகச்சொல்லிப் போய்மறைந்தார் மாயவரும் 
இப்பவே நான் கண்டால் இருதுண்டம் ஆக்கிடுவேன் 
இத்தினை தூரம்வந்து இனிப்போறது ஞாயமல்ல 945 


வாளபிழன் வாறான் வனத்தில் திசைநோக்கி 
மயனது கண்டு வகையாக முன்னைவந்து 
வாளபிமன் முன்னாகப் பொன்னாறும் வந்ததுவே 
வாள மென் வந்திறங்கி வகையாகத் தெண்டனிட்டு 
மாரளவு தண்ணியிலே வாறாணாம் வாளபிமன் 950 


நடக்க நடக்க நன்றாக வாயளவாய் 
ஆகாச மாக ஆறுகொண்டு போகுதிப்போ 
வானபிமன் தானும் வாகாக நீஞ்சியதே 
கையசந்து மெய்யசந்து காலசந்து போகையிலே 
பாத்தாரே மாயவரும் பழிவந்து நேருதிப்போ 


855 


என்று சொல்லி மாயன் எதிராக ஓடிவந்து 
தெர்ப்பை புல்லாகத் திரணையாய் வந்து நின்று 
நாலு திக்கும் பாத்து நல்லதொரு வாளபிமன் 
வாளை எடுத்து மகாமேரு நோக்கிவிட்டான் 
வாளு வருகையிலே வலதுகையி லேபிடித்து 


960 


வெட்டினான் வாளபீமன் விருசாக ஆறுதனை 
இறுபிறமும் ஆறு இகதுண்டமாய் விலகியதே 
தண்ணி நின்ற இடமெல்லாம் தனிமேடு ஆனதுவே 
ஆத்தைவிட்டு மேடேறி அப்பால் வருகையிலே 
மாயன் பெருமாளும் வகையாக மூன்னைவந்து 965 


வல்லரக்கன் வனத்தில் வகையாய்முன் னோடிவந்து 
கரடிபுலி சிங்கம் காணாமல் போனதுவே 
வல்லரக்கன் கண்ணாலே காணாமல் போனதுவே 
என்றுசொல்லி அப்போ இருந்தாரே மாயவரும் 
வல்லரக்கன் வனத்திலே வந்தனே வாளபிமன் 970 


38 


வாளபிமன் அப்போது வகையாய் இளப்பாறி 
வல்லரக்கன் படுக்கும் வட்ட நல்ல பாறைதனில் 
பாறையின் மேலே படுத்தானாம் வாளபிமன் 
மலைகள் செடிகளெல்லாம் வகையாகச் சுத்திவந்து 
வயத்துக்கிரை சிக்காமல் வாறானாம் வல்லரக்கன் 975 


நீலமுழிக் கண்கள் ரெண்டும் நெருப்புத் தனலாக 
தின்னுமிந்தத் தம்பலங்கள் தீக்கலந்து வேகுதப்போ 
பாறைதனைநோக்கி வாறனாம் வல்லரக்கன் 
என்னவென்று சொப்பனங்கள் காணுகுறான் வாள பிமன் 
திரியோ தனன் படையைச் சேரவே தான் துரத்தி 

582 


மாயன்மகள் சுந்தரியை மாலையிடப் போனாப்போல் 
அம்மிவல மாக அரசாணி முன்னாகச் 
சாலுங் கரகமுந் சந்திரரு முன்னாகச் 
சுத்திவந்து வாளபிமன் சுண்டுவிரல் பிடிக்கையிலே 
அந்தநல்ல வேளையிலே ஆனதொரு வல்லரக்கன் 985 


பாறைதனில் வந்துகண்டான் பாங்கானபாலனைத்தான் 
ஆரடா பயலே அசந்துமிகத் தூங்குறவன் 
எழுப்பிவிட வல்லரக்கன் எதுராக வந்து நின்று 
வல்லரக்க னைக்கண்டு வகையாக நிற்கையிலே 
எந்தவூ ரடா பயலே எனக்கு இரை ஆச்சுதடா 

990 


இன்று பிழைத்தேன் ஈடேரிப் போனேன் நான் 
வல்லரக்கன் வனத்திலே வந்தேனே இப்போது 
என்னை நீ திங்க எத்தினைபாக்கியம் பெத்தேனோ 
நான் , தூங்கி எழுந்திருந்து தோசமுண்டு கண்டீரே 
இஸ்த்தானம் பண்ணித்தின்றால் தர்மமுண்டு 

உந்தனுக்கு 995 


39 


பூசைபண்ணித் தின்றால் புண்ணியமு மெத்தவுண்டு 
ஆத்திலே ஸ்த்தானம்பண்ணி அரைநொடியில் 

நான்வறேன் 
அப்போ மனமிரங்கி ஆனதொரு வல்லரக்கன் 
போமென்று சொன்னான் பொல்லாத வல்லரக்கன் 
தண்ணி யிலேபோய் ஸ்த்தானம்பண்ணி வாளபிமன் 

1000 
பத்திரகாளி கோவிலுக்குப் பளீரென்று ஓடிவந்து 
அம்மனைக் கண்டு அடிவணங்கித் தெண்டனிட்டுச் 
சாஷ்டாங்கஞ் செய்துசிவ சங்கரியே மாதாவே 
என்று தொழுது இருக்குமந்த வேளையிலே 
ஏண்டா மகனே எங்கைவந்தாய் இப்போது 1005 


அப்போது வளபிமன் அடவாகச் சொன்னதுவே 
மாயன் மகள் சுந்தரிக்கி மாலையிட நான்போறேன் 
வல்லரக்கன் வனத்தில் வந்து நான் சிக்கிவிட்டேன் 
வல்லரக்கன் கண்டு வகையகக் கைப்பிடித்து 
எனக்குப் பசிக்குதுஉன்னை விடுகிறது 

இல்லையென்றான் 1010 


தப்பிப் பிழைச்சுவந்தேன் தாயே வரந்தாடி 
வல்லரக்க னைக்கொல்ல வால்கொடுக்க வேனுமம்மா 
அப்போது பத்திரகாளி ஆயுதமுங் கைக்கொடுத்து 
வல்லரக்கன் தன்னுயிரை வகையாகக் கொல்லுமென்றான் 
வாழ்த்தி விடை கொடுத்து மந்திரவாள் 

கைக்கொடுத்தாள் 1015 


த்தாளே தாயே எனக்கு ஆனதுணை நீயல்லலவோ 
மாதாவே எனக்கு ஆபத்து வராமல் காக்கவேணும் 
போறோமென்று தானும் புகழபிமன் தெண்டனிட்டு 
ஆயுதமும் வாங்கி அடவாகத் தான் நடந்தான் 
அந்த வனங்கடந்து ஆத்தாங் கரையில் வந்தான் 1020 


40 


பயலையும் காணாமல் பாத்தானே ராச்சானும் 
காணாமல் தேடிக் கரையோரம் வருகையிலே 
கண்டான் பயலைக் கடுங்கோ முண்டயகியதே 
வாளைச் சொருகி வாள்மேலே பூசைபண்ணயிலே 
வல்லரக்கன் பாத்து வண்டப் பயலே நீ 

1 { 25 


இந்நேரம் போனதுக்கு உனக்கேத்த புத்தி 

சொல்லுவாண்டா 
வண்டப் பயலே நீ வாடா நீ கிட்டனவே 
என்னை மறிச்சதுக்கு இரணகளம் பண்ணுவண்டா 
திங்குறேன் என்றதுக்குஉன் சீவனை வாங்கிடுவேன் 
அதட்டி எழுந்திருந்தான் ஆனதொரு 

வல்லரக்கன் 1050 


அப்போது வல்லரக்கன் அடவாகத் தான் பார்த்து 
மோசமே வந்து முழுமோசம் வந்து தென்று 
பயலென்று நானிருந்தேன் பழிகாரன் ஆனதுவே 
கடக்கப்போய்த் தானும் கல்லை உருட்டிவிட்டான் 
போத மலைபிடுங்கிப் போட்டானே வல்லரக்கன் 1035 


வாளை எடுத்துவட பத்திரகாளியைத் தான் நினைந்து 
போதமலை யத்தினையும் பொடிப்பொடியாய்ப் 

போனதுவே 
கொல்லி மலைபிடுங்கிக் கோவித்துப் போட்டானாம் 
எதுப்பட்ட மலைகளெல்லாம் இலவம்பஞ் சான துவே 
அவன் , க.ல்பட் ... மலைகளெல்லாம் கடுகுபொடி 

யானதுவே 10-10 


வல்லரக்கன் பாத்து மாளவே நாளாச்சு 
மலையிலே உள்ள மரங்களெல்லாந் தான் பிடுங்கிச் 
சேத்தி யடிச்சானாம் தேக்கமரம் அத்தினையும் 
வாற மரமெல்லாம் வாளாலே தட்டிவிட்டான் 
வாளபிமன் அப்போ வாளெடுத்துக் கச்சைக்கட்டி 
அய்வர் தனை நினைந்து ஆயுதமுங் கைபிடித்துப் 1045 


41 


பத்திரகாளி அம்மனையும் பாங்காகத் தான் நினைந்து 
வாளை உருவி வல்லரக்கன் மேல்போட்டான் 
வல்லரக்கன் தன் தலையும் மலைபோல விழுந்ததுவே 
பட்டானே வல்லரக்கன் கேட்டாள் கமலக்கன்னி 1050 


கமலக்கன்னிக் கபையமென்று கானகத்தி 

லேவிழுந்து 
அபையமென்ற சத்தம் கமலக்கன்னி கேட்டதுவே 
கமலக்கன்னி அப்போ கடோற்கயனே வாடா நீ 
கடோற்கயனும் வந்து கண்டானே தாயாரை 
அப்பா மகனே ஒரு அதிசெயம் கண்டனப்பா 1055 


கமலக்கன்னி யென்றசத்தம் என்காதில் 

விழுந்துதுவே 
வனம்போன பஞ்சவர்க்கு வஞ்சினைகள் வந்ததுண்டோ 
வனத்தல் குடியிருக்கும் வல்லரக்கன் மாமனுக்கோ 
ஆரென்று சொல்லி அறிவறிந்து வாடா நீ 
கட்டுச் சோறுகட்டிக் கடுகவே தாருமென்றான் 1060 


சாதமுங் கட்டித் தப்பாமல் தான் கொடுத்தாள் 
கொல்லிமலை போலே கொடுத்தாளே அப்பேது 
கட்டுச் சாதமுங்குடுத்துக் கடுகவே போகவென்றார் 
வாளெடுத்துக் கச்சைகட்டி வாணாத் தடியெடுத்து 
அந்த வனங்கடந்து அப்பாலே போகையிலே 1065 


வல்லரக்கன் வனத்தில் வந்தே கடோற்கயனும் 
வல்லரக்க னைக்கண்டு வாய்விட்டுத் தான் புலம்பி 
அழுது புலம்பி ஆர்க்கரித்துப் பல்கடித்து 
அம்மானை வெட்ட ஆம்பிளையு முண்டோதான் 
ம ! மனை வெட்ட வலுக்காரன் உண்டோதான் 1070 


42 


எங்களுக்குப் பிலவான் ராச்சியத்தில் இல்லையேதான் 
நீல விழிக் கண்கள்ரெண்டும் நெருப்புத் தனலதுபோல் 
தின்னுமிந்தத் தம்பலங்கள் தீக்காந்து வேகுதிப்போ 
தாரை எடுத்துத் திசைநோக்கி வாறானாம் 
வாற தடத்திலே வளபிம தானிருந்தான் 


11075 


அண்ணாந்து பாத்தான் ஆன கடோற்கயனும் 
நாவமர மேலிருக்கும் நல்ல சிறு பயலே 
எங்கள் , மாமனை வெட்டினவன் வந்த னே இப்படி 

யே 
அப்போது தான்பயலும் அடவ ? கச் சொன்ன னம் 
திக்குவிசை யம் போலே தெக்கேதான் 

பேறேண்டா 


187 


லே 


அடுயின் பிறகே அனேகந்தூரம் தான் கடந்தான் 
காணாமல் தானும் கடோற்கயனும் ஓடிவந்து 
பொய்யைமிகச் சொன்னயே புத்த்கெட்ட தன்பய 
நீ , தெற்கேதான் போதையிலே வடக்கேதான் 

போறாண்டா 
வடக்கே திசைநோக்கி வகையாகச் சுத்திவந்து 1085 


-க்கே 


வடக்கேதான் போகையிலே மேற்கேதான் போறாண்ட 
மேற்கே திசைநோக்கி விடிந்தோடி வருகையில 
கண்ணிலையும் காணகமல் கடோற்கயனும் வாறானாம் 
அப்போது வாளபிமன் அடவாகத் தான்பாத்துக் 
கிழக்கையும் போறாண்டா கிட்டவே நான் 

கண்டேண்டா 


1030 


கிழக்கையும் பாத்துக் கிட்டவே ஓடிவந்து 
தொண்டப் பயலே நீ சொன்னதெல்லாம் 

பொய்தாண்டா 
பயலென்று சொன்னதுக்குப் பல்லைப் பிடுங்குவண்டா 
உன் , மாமனைக் கொன்ற மதயானை நான் தாண்டா 
பயலென்று நானிருந்தேன் பழி பாரனானையடா 1095 


43 


கடோற்கயன் தானும் கண்கள் பொறிபறக்க 
நீல விழிகள் ரெண்டும் நெருப்புத் தணலதுபோல் 
நல்லமரத்சைப்பாத்து நன்றாய்க் கடே சற்கயனும் 
போட்டானே அப்போ பொடியாய்ப் பறந்தி ... வே 
மரமும் அடியோடே வகையாய் விழுந்ததுவே 1100 


இருவரெண்டு பேரும் எதுத்தார்கள் அப்போது 
பாணங்கள் போட்டார்கள் மலைகள் கிடுகிடெனக் 
கல்லுகள் தனெடுத்துக் கடோற்கயனும் போட்டானாம் 
வாளால் அபிமன்னன் வாளெடுத்துத் தான் போட்டான் 
எதுப்பட்ட மலைகளெல்லாம் இலவம்பஞ் 

சானதுவே 1105 


கால்பட்ட மலைகளெல்லாம். கடுகுபொடி 

யாய்ச்சுதுகாண் 
மலைகள் செடிகளெல்லாம் மாயமாய்ப் போனதுவோ 
இரு வரெண்டு பேரும் இரணகள ம் ஆகுதப்பா 
இவன் போடுகுற பாணம் அவன் காலில் 

பொஷ்பமாய் விழுந்ததுவே 
விழுகுறது கண்டு மெத்த மனமுருகிச் 

1110 


சக்கரமும் ஓடிவந்து தானே பணிந்ததுவாம் 
எமதண்டா யுதத்தை இரணகளம் ஆக்கிவிட்டான் 
எமதண்டா யுதமும் இடம்பிரி வலம் பிரியாய்ச் 
சுத்திவந்து தெண்டனிட்டுத் துருசாக வந்ததுவே 
அந்தரத்துத் தேவரெல்லாம் அதிசெயமாய்ப் 

பாத்து நிற்கச் 1115 


சுத்திவந்து தெண்டனிட்டுத் துருசாக வந்திடுமாம் 
வீமனுட போரோ விசையனுட தன்போரோ 
ராமபத்திர சுவாமியுட நல்லதொரு தன்போரோ 
ஆருடைய போரோ அளவரும் போம் பூமியிலே 
மாயனுட போரோ மகாதேவன் தன் போரோ 1120 


44 


தேவர்கள் பாத்திரு கத் திறமாய்ப் பொருதார்கள் 
மண்டிப் பொருதர்கள் வாளோடு வாளுரையத் 
தண்டிப் பொருதார்கள் சணங்களெலாம் மெச்சிடவே 
சட்டிப் பிரண்டு கடோற்கயனும் தான் விழுந்தான் 
கடோற்கயன் எழுந்திருந்து கடக்கவே 

போயிருந்து 

1125 


வாடா நீ தப்பி உங்கள் வங்கிஷத்தைச் சொல்லுமடா 
மலையிலையும் உண்டோடா மக்களுட தன்னுறவு 
சண்டையிலே உண்டோடா தன்னுறவு செப்பியது 
பின்னுக்குப் போடா பிரட்டுவண்டா உன்னுயிரை 
வேண்டாம்ட தம்பிவெகு வீரியத்தைச் 

சால்ல தே 113 ) 


நீதானும் சொல்லாட்டி நான் தானும் சொல்லுகுறேன் 
என்னோடே சொல்ல தே இந்தமலையோட 

சொல்லுமடா 
மலையை மிகப்பாத்து வங்கிஷத்தைச் சொன்னானாம் 
மலையே மலையேயென் வங்கிஷத்தைக் கேளுமினி 
ஆரியகுல வங்கிஷமாம் சூரியகுல வங்கிஷமாம் 

1195 


பரிலான சத்ரிரகுலம் பாண்டுபுத்திரன் கூட்டாடா 
வேத்தி மதயானை வீமனுட புத்திரண்டா 
அந்த மொழி கேட்டு அடவாக ஓடிவந்த 
கடோற்கயனை வந்து கட்டினான் கையாலே 
கட்டி அழுதார்கள் கண்கள் சிலையோட 

i140 


ஒக்கப் பிறக்க ஒரு கோடி நாள் சென்றிடுமே 
கூடப் பிறக்கக் கோடி நான் சென்றிடுமே 
தேடக் கிடையாதே தேடிய நாள் கிட்டாதே 
வ நந்தக் கிடையாதே வருந்திய நாள் கிட்டாதே 
தம்பியடா வாளபிமா தனிச்சுவழி வந்ததென்ன 1145 


45 


தம்பியடா வாளபிமல் தன்னுடைய கண்துடைத்து 
அண்ணனைப் பார்த்து அடிதொழுது தெண்டனிட்டு 
வாளா லபிமன் வகையுடனே சொல்லுகுறான் 
திரியோ தனன்பாவி திக்கத்த பொட்டி மகன் 
மாயம் மகள் சுந்தரியை மாலையிடப் 

போறமென்று 

1150 


பதினெக் குரோணி படைமன்னர் போறாராம் 
அதுகண்டு நானும் அடவாக ஓடிவந் தன் 
வல்லரக்கன் வாழும் வனம் புகுந்தேன் அண்ணாவி 
என்னைக் , கண்டு மறிச்சுக் கண்கள் பொறிபறக்கத் 
தியங்குறதே யல்லஈமல் திரும்பிவிடப் 

போறதில்லை 1155 


என்று சொல்லி வல் ரக்கன் இப்படி யே சொன்னதற்பின் 
ஆயுதத்தைத் தானெடுத்து அய்வரையுந் தான் நினைந்து 
வெட்டினேன் அண்ணாவி விழந்தானே வல்லரக்கன் 
அந்த மொழி கேட்டு ஆன கடோற்கயனும் 
தம்பியரே வளபி.மா தாடாளா கேளுமிப்போ 1160 


அம்மானுஞ் செத்தால் அதுவொன்றுஞ் சேதமில்லை 
இரு வரெண்டு பேருக்கும் இனிப்பீடை போச்சுதையா 
அதுகொண்டு சேதமில்லை அன்பான தம்பியரே 
வாடா நீ தம்பியென்று வல்லரக்கன் கிட்ட வந்து 
வெட்டின முண்டத்தை விதமாகக் 

கூட்டிவைத்துக் 1165 


கடோற்கயன் கொண்டுவந்த கட்டுச் சோத்தினையும் 
வாய்க்கரிசி யென்று வைத்தார்கள் அப்போது 
கொள்ளியும் வைத்துக் குடமும் உடைத்தார்கள் 
கட்டையும் போட்டுக் கானகத்தில் வெந்ததுவே 
நல்லடக்கம் பண்ணி நடந்தார் இருவருமாய் 1170 


46 


அந்த க ! னங்கடந்து அப்பாலே போகையிலே 
ஆரண்ய கூனங்கடந்து அயிரா பதங் கடந்து 
பொன்னாறு தான் கடந்து பூந்தோட்டம் உள்புகுந்து 
பூந்தோட்டத் துக்குள்ளே புகழபிமன் தன்னை மவத்துக் 
கமலக்கன்னி அரமனைக்கிக் கடோற்கயனும் 

வாற னே 1175 


ஆத்தாளைக் கண்டு அடிவணங்கித் தெண்டனிட்டு 
வாடா மகனையென்று வ ையாகத் தனத்து! 
போனதொரு காரியத்தைப் புத்திரனே 

சொல்லுமென்றாள் 
அம்மானே அல்லாமல் அய்வருக்குச் சேதமில்லை 
வல்லரக்கன் வாயினால் மாண்டானே இப்போது 1180 


அம்மானை வெட்டுகுற ஆம்பிளையும் உண்டோதான் 
என் அண்ணனை வெட்டுகுற மதயானை 

உண்டோதான் 
அதட்டி எழுந்திரிந்து ஆர்க்கரித்துப் பல்கடித்துக் 
கே பித் தெழுந்திரிந்தாள் கொடுஞ்சூரி கமலக்கன்னி 
நீலவிழிக் கண்கள் ரெண்டும் நெருப்புத் தணலாக 1185 


அண்ணனைக் கொண்ண அவனுயிரை விடுவதில்லை 
என்றுசொல்லித் தானே இருக்கின்ற வேளையிலே 
மாதாவே தயே மனஞ்சலிக்க வேண்டாமே 
கோபத்தை யுள்ளடக்கும் கொண்ணவனும் 

நான் தாண்டி 
அடிச்சவரை அடியாதே ஆன தொரு தாயாரே 


| 19 ) 


அய்வர்வன வாசம் அடவாகப் போனபின்பு 
திரியோ தனனும் தென்னவர்கள் உள்ளதெல்லாம் 
மாயன் மகள் சுந்தரியை மாலையிடப் போறார்கள் 
அந்த நல்ல சேத்தம்பி அபிமன்னன் தான் கேட்டு 
வல்லரக்கன் வனத்தில் வந்தானாம் வாளபிமன் 


1195 


47 


அந்தநல்ல வேளையிலே அவனை வழிமறித்துத் 
திரு.குற த அல்லாமல் திருப்பி விடுவதில்லை 
என்றுதான் சொன்னானாம் ஏற்ற முன்வ வல்லரக்கன் 
பரிவான சந்திரகுலம் பாண்டுபுத்திரன் கூட்டமடா 
அருச்சுனன் புத்திரண்ட ஆன தொரு 

வல்லரக்கன் 1200 


தடந்தப்பி வந்துவிட்டேன் தா மதுரை விட்டுவிடும் 
என்னையும் பாராட்டி எங்கள ய்வரையும் 

பாருமென்றான் 
அய்வரையும் பாத்தால் ஆன பசி தீருமோ தான 
என்றுதான் சொல்லி , தங்கெட்ட வட்லரக்கன் 
வாளபிமன் மேலே மரத்தை பிடிங்கிவிட்டான் 1205 


அப்போது வாளபிமன் அதட்டி எழுந்திரிந்து 
எண்ணாது எண்ணி எதுத்தானாம் வாளபியன் 
அப்போது வல்லரக்கன் அடிச்சான் மரம்பிடிங்கி 
வந்த மரமெல்லாம் வாள பிமன் தட்டிவிட்டான் 
வாளபிமன் கொக்கர்த்து வாாாலே தட்டிவிட்டால் 1210 


வீச்சு மிகப்பட்டு விழுந்தானே வல்லரக்கன் 
தம்பிதப்பி வந்தது தர்மமடி என் தாயே 
அப்பா மகனை அருமைத்திரு மேனியனை 
பூந்தோட்டந் தனில் வைத்துப் புறப்பட்டேன் என் தாயே 
அப்போது கமலக்கன்னி அலறியே ஓடிவந்து 1215 


பூந்தோட்டம் வந்து புத்திரனைத் தானெடுத்து 
வாரி யெடுத்து வர்ண முகந்துடைத்துச் 
சேத்தி பெடுத்துத் திருமார்பில் முத்தமிட்டு 
உச்சி முகந்து உள்ளங்கால் முத்தமிட்டுத் 
தேடக் கிடையாது மகனே தேடியநாள் கிட்டாதே 1220 


48 


வருந்தக் கிடையாது வருந்திய நாள் கிட்டாதே 
நல்லநாள் கேட்டு நாளு முகிர்த்தமிட்டுக் 
கடோற்கயனைத் தானழைத்துக் கமலக்கன்னி 

யேது சொல்வாள் 
அப்பா மகனே அறிவுள்ள அபிமன்னா 
மாயன் மகள் சுந்தரியை மாலையிட்டு வாடாநீ 1225 


பாலுக் குடிச்சதுண்டு படைமுகமுங் கண்டதில்லை 
தயிரு குடிச்சதுண்டு தனிச்படை கண்டதில்லை 
மோரு குடிச்சதண்டு மூண்டபடை கண்டதில்லை 
இப்படி முகமறியான் எதுத்தபடை வெல்லறியான் 
சந்திரனைக் கண்டதுண்டு சண்டைமுகங் 

ண்ட தில்லை 1210 


சூரியனைக் கண்டதுண்டு சூழ்ந்தபடை கண்டதில்லை 
திரியோ தனன்படையைச் சேரவே தான் துரத்திக் 
கலியாண சோபனத்தைக் கட்ட முடியுமடா 
போற்றி விடைகொடுத்துப் போய்வா மகனை யென்றாள் 
மக்களிரு பேரும் வகையாகத் தெண்டனிட்டுத் 


| 235 


தெண்டனிட்ட புத்திரனைச் சீமானய்ப் போய்வாடா 
வடபத்திர கான்யம்மாள் வருவான் துணையாக ! 
போமென்று சொல்லிப் புத்திரரைத் தானனுப் 
ஊரைவிட்டுக் காதவழி ஒருநொடியில் வந்தார்கள் 
அந்த வனங்கடந்து அப்பறமே போனார்கள் 1240 


மாயனது கண்டு வகையாக முன்னைவந்து 
பாப்பான் வடிவெடுத்துப் பஞ்சாங்கங் கைப்பிடித்து 
ஒருமலையில் சுத்தவைத்து ஒருமலையில் காலுதைத்து 
அஞ்சம்பு தானெடுத்து அகலம்பு தீட்டுகுறான் 
அந்தநல்ல வேளையிலே அய்யனுங் கிட்டவந்து 1245 


49 


காலையும் வாங்குமடா கண்ணாளா தம்பியரே 
கால்வாங்கச் சொன்னதுக்குக் கண்டதுண்டம் 

பண்ணுவண்டா 
மாயனது கண்டு வண்டத்தனம் ஆச்சுதென்று 
தம்பியடா ராவானே சண்டைக்கோ தீட்டுகிறாய் 
நீ தீட்டுகிற அம்பு செயிக்குமோ செயிக்காதோ | 250 


சோதினை பார்க்கவேணும் துருசாகப் போடுமென்ற 
அப்பவே ராவனும் அடவாகக் கால்வ : ங்கி 
எனநான் போட எனக்கறியச் சொல்லுமென்றான் 
ஆலமரத் திலையைஒரு அம்பா லே எய்யுமென்றார் 
அப்பவே ர வானும் ஆண்டவனைத் 

தான் நினைந்து 1255 


சறவனை அம்பத்தான் தயலாக உச்சரித்து 
இலைக்கி ஒரு அம்பு இயல்பாகப் போனதுவே 
மாயனது கண்டு வகையாகச் சொன்னதுவே 
உதடத/ பிஒரு எலையை விட்டதுதான் 
அய்யனே இப்போது கேட்டாயோ 

இல்லையென்றான் 


1260 


எங்களுட மாமன் ஆலிலைமேல் பள்ளிகொண்டார் 
அது காடு ஒருஇலையை படவாக விட்டுவிட்டேன் 
என்றுமிகச் சொன்னான் ஏற்றமுள்ள ர.வானும் 
வாளபிமன் கடோற்கயனு , வந்தான்வனந்தனிலே 
ஊசி வனங்கடந்து உத்தராட்சப் பூமிவிட்டுச் 265 


சிள்ளென காடுஞ் செடியும் புனாந்திரமும் 
நாகமலை தோகமலை நடுவே ஒரு கரடி மலை 
கண்ணாடி மலை மேலிருந்து சுரடிமலை சுத்துவைத்துப் 
பதினெட்டு நாளைப் படைப்போர் வருகுதென்று 
அஞ்சம்பு தனெடுத்து அகலம்பு தீட்டுகிறேன் 1270 


50 


அந்த வழியே கடோற்கயனும் தப்பியரும் 
இருவரெண்டு பேரும் இதமாக வந்தார்கள் 
ஆரடா மலைமேலே அர்புகனைத் தீட்டுறவன் 
காலையும் வங்குமென்று கடோற்கயனும் 

சொன்னானாம் 
தி ரியோ தனன்சேனை தென்னவர்கள் 

உள்ளதெல்லாம் 1275 


மூணுநாள் தானும் மூர்க்கமுள்ள சேவுகரும் 
என் காலின் கீழ் போனார்கள் கனத்தபடை மன்னவரும் 
கால்வாங்கச் சொன்னதுக்குக் கண்டதுண்டம் 

ஆக்குவண்டா 
பேசாமல் போடா பேய்கொண்ட பேய்ப்பயலே 
பயலென்று சொன்னதுக்குஓ * 

பல் லைப் 
பிடுங்குவண்டா 


| 280 


அதட்டி எழுந்திரிந்தான் -ஆன கடோற்கயனும் 
கரடி மலையைக் காலாலே தனுதைத்தான் 
மலையிடிந்து விழந்தது மகா மேரு போலையப்போ 
கண்டேதான் ராவானுங் கடு + வே தன்குதித்தான் 
அலைககொட்டி எதுத்தான அயிரா 


பத மடுத்து 1285 


அஞ்சு மலையெடுத்து அடவாகத் தான் போட்டான் 
எதுப்பட்ட மலைகளெலம் இலவம்பஞ் சான துவே 
கால்பட்ட மலைகளெல்லாம் கடுகுபொடி. யாகுதுகாண் 
அப்போது ரவான் அம்பு தனையெடுத்து 
அக்கினி பானம் 

அடவாய்உச் சரித்து விட்டான் 1290 


மானத்துக்கும் பூமிக்கும் உருகுதே பாணமது 
கண்டான் கடோற்கயனும் கனமோசம் வந்து தென்று 
வாதுராசா வை நினைந்து வகையாக உச்சரித்தான் 
அப்பவே அம்பு அடவாக வந்ததுவே 
அக்கினி அம்பு அடவாக வந்ததுவே 


1295 


51 


மழையம்பு தான் போய் வகையாகச் சுத்திவந்து 
அக்கினி அம்பை அவிச்சுதுகாண் அம்மானை 
பணம் எழும்பிச்சு மகாமேரு தான் போலே 
இருவரெண்டு பேரும் இரணகள h ஆனதுவே 
நாகபா ணந்தொடுத்தான் நலமுடைய ராவானும் 13 0 


கெருடனைக் கண்டு கீழ்விழந்து போனதுவே 
அப்போது ராவானும் அடவாகத் தான்பாத்துச் 
சரவனை அம்பைத் தானே தான் உச்சரித்துப் 
போட்டானே அம்பு ராமபாணப் பூமியெல்லாந் 

தான் நடுங்க 
மண்ணதிர விண்ண திர மாத்தான் முடியதிரப் 1305 


பாணம் வருகுறது மலைகள் பத்தி வேகுதிப்போ 
கடோற்கயன் அப்போ கண்ணாரக் கண்டானாம் 
அய்வரையும் தான் நினைந்து அயிரா பதமெடுத்து 
எதிராகப் போட்டானாம் வா ரெண்டுதுண்டம் 

ஆனதுவே 
வன் போடுகுற அம்பு அவன் காலில் 

விழுந்ததுவே 1310 


அவன் போடுகுற பாண இவன் காலில் விழுந்ததுவே 
வாறதொரு பாணமெல்லாம் மலராய் விழுந்ததுவே 
அந்திரத்துத் தேவரெல்லாம் அதிசெயமாய்ப் 

பார்த்து நிற்க 
இந்த உலகில் இயல்போடு கண்டதில்லை 
வாலியுட போரோ மாயனுட தன்போரோ 

1815 


வீம னுடபோரோ விசையனுட தன் போரோ 
இது ஆச போரென்று அடவாகப் பாத்தார்கள் 
தேவர்கள் பாத்திருக்கத் திரமாய்ப் பொருதார்கள் 
அப்போது ராவான் அடவாகக் கிட்டவந்து 
ஆரடா தம்பி உங்கள் வங்கிஷத்தைச் 

சொல்லுமடா 


1320 


52 


சொல்லாதே போனாக்கால் என் சீவனை 

மாய்த்திடுவேன் 
மலையிலே உண்டோட மக்களூட தன் உறவு 
சண்டையிலே உண்டோடா ஒப்பாரி பிடிக்குறது 
ஏண்டா நீ இப்போ இழப்புப் பறையாதே 
அப்போது ராவான் அடவாசச் சொன்னதுவே 


1325 


நீ சொல்லாதே போனாலும் நான் தானு . 

சொல்லுகுறேன் 
என்னோடே சொல்ல : தே இந்த மலையோடே 

சொல்லுமடா 
அப்போது ராவானும் அட வாகச் சொன்னதுலே 
மலையே நீ கேளும் வங்கிஷத்தைச் சொல்லுகிறேன் 
நரியகுல வங்கிஷமாம் சூரியகுல வங்கிஷமா 1330 


பரிவான சந்திரகுலம் பாண்டுபுத்திரன் கூட்டமடா 
தாரார் புகழுடையான் தர்மருக்கு நேரிளையான் 
ஊரார் புகழுடைய உற்றபுகழ் அருச்சுனனாம் 
அருச்சுனன் குமாரன் ஆனதொரு ரகண்ட 
அப்போ கடோற்கயனும் அடவாக ஓடிவந்து 


1335 


கட்டி அழுதார்கள் கண்கள் சிலையோடக் 
கடோற்கயனும் ராவானும் கண்ணான வாளபிமனுமாய் 
மூவரும் கூடி அழுதார்கள் கானகத்தில் 
கூடப் பிறக்கத்தம்பி கோடி நாள் சென்றிடுமே 
சேரப்பிறக்கத் தம்பியரே சேனை நாள் சென்றிடுமே 1940 


தேடக் கிடையாதுதம்பி தேடிய நாள் கிட்டாது 
வருந்தக் கிடையாதுதம்பி வருந்திய நான் கிட்டாது 
அழுது புலம்பி அய்வர்பெற்ற டத்திரரும் 
தம்பியரே கண் துடைத்துத் தாடாளா எங்கைவந்தாய் 
அப்போ கடோற்கயனும் அடவாகச் 

சொன்னதுவே 1345 


53 


மாயன் மகள் சுந்தரியைத் தம்பியாக்கு மாலையிட 

வந்தோமே 
அந்தமொழி கேட்டு ஆன கதாரு ராவானும் 
திரியோ தனன்படையு தென்னவாக 

உள்ளதெல்லாம் 
என் , காலின் கீழே போனார்கள் கனத்தபடை 

மன்னரெல்லாம் 
சேதியறிந் தால் அவர்கள் சீவனை வாங்கித் வேன் 135 ) 


ஆகட்டும் தம்பியரே இனிய கு தப்பப் போறார்கள் 
என்று சொல்லித் தானு .. ஏற்றமுள ரவானும் 
நாககன்னி அரமனக்கி நடந்தார்கள் மூவருமாய் 
அந்த வனக் கடந்து அயிர , பதங்கடந்து 
மூங்கி வனங்கடந்து முந்நூற்றிக் காதவழி 

1855 


நாகக்கனி அரமனைக்கு நன்றாய் நடந்தார்கள் 
அப்போது நாகக்கன்னி அடவாய்க்காலுவிருந்தாள் 
மூவரும் வந்து மலர்தூ வித் தெண்டனிட்டுத் 
தெண்டனிட்ட புத்தரரைத் திக்கென்று தானெடுத்து 
அ . பாமகனே இவர்கள் ஆட்ரக்று கேட்டாளாம் 1360 


* ள் தாயே நாகக்கன்னி ஏற்றமுள்ள தாயாரைக் 
கடோற்கயன் வாள் வீமன் உனக்குத்தான் புத்திரண்டி 
அலறி எழுந்திருந்து ஆனதொரு நாகக்கன்னி 
வாரி யெடுத்து வரிசையுள்ள புத்தரரைத் 
தேத்தி யெடுத்துத் தென்னவர்கள் மெய்த்திடவே 1865 


கட்டிக் கருப்பைக் கண்ணார முத்தமிட்டு 
என்கவலை தீர்க்கவந்த எனக்கேந்த புத்திரரைத் 
தம்பியரே நீங்கள் தனிச்சுவழி வந்ததென்ன 
அந்தமொழி கேட்டு ஆனதொரு ராவானும் 
மாயன் மகள் சுந்தரிலய மாலையிட வந்தார்கள் 1370 


54 


நல்லதென்று சொல்லி நாகக்கன்னி அப்போது 
சம்பங்கி எண்ணெய்கொண்டு தலைகோதிச் 

சினுக்கெடுத்து 
போசனமும் பண்ணிப் புழுகுசவ் வாதணிந்து 
நல்லநாள் கேட்டு நலுங்கிட்டாள் மாப்பிள்ளைக்குக் 
கங்கணமுங் கட்டிக் கடுகவே பயணம்பண்ணி 


1375 


ராவானைத் தானழைத்து நல்லதொரு நாகக்கன்னி 
தம்பி இருவரும் தனிச்சுவழி போன தில்லை 
இப்படி முகமறியான் எதுத்தபடை வெல்லறியான் 
ததி பிடிச்சதுண்டு கனத்தபடை கண்டதில்லை 
சங்குதுவா ரகாபுரிக்கித் தாடாளா நீபோய்த்தான் 1380 


கலியாண வாசலுக்குக் கருத்தாகப் போயிருந்து 
ஆராரு வந்தாலும் அஞ்சாதே என்மகனே 
சேனைபடை வந்தாலும் சேரவே தான் துரத்திக் 
கலியாண காரியத்தைக் கை நழுவப் பாராதே 
வாழ்த்தி விடைகொடுத்து மந்திரவாள் 

கைக்கொடுத்துப் 1885 


போற்றி விடைகொடுத்துப் போய்வா 

மகனையென்றாள் 
பக்கத் துணையாகப் பத்திரகாளி தான் வருவாள் 
கூடத் துணையுமுண்டு குளுந்தவே லாயதரும் 
அய்வர் துணையுமுண்டு அஞ்ச தே போடா நீ 
என்று தான் சொன்னாள் ஏற்றமுள்ள நாகக்கன்னி 1390 


அந்த மொழிகேட்டு ஆனதொரு ராவானும் 
கடோற்கயன் வாள்வீமன் ஆனதொரு ரவானும் 
மூவரும் எழுந்திரிந்து மூணு தரஞ் சுத்திவந்து 
காணுகுறோம் தாயே கனகமுடி பொற்பாதம் 
தெண்டனிட்ட புத்திரரைத் திக்கென்று 


தானெடுத்து 1395 


55 


இன்னம் பதம் பெறுவீர் ஈசர்பதம் உண்டாவீர் 
தாலியும் கூறையும் தப்பா தே தான் கொடுத்து 
வரிசை யுடமை வகையாகத் தான்குடுத்துத் 
தம்பி கலியாணம் சடுதியில் முடியுமிப்போ 
நாகக்கன்னி மகனை நன்றாய்ப் பயணம்பண்ணிப் 400 


போடா மகனையென்று போற்றி விடைகொடுத்தாள் 
மற்று மொருகால் மாதாவைத் தெண்டனிட்டுத் 
தெண்டனிட்ட புத்திரரைத் திக்கென்று தானெடுத்து 
அப்பா மகனே அறிவுள்ள புத்திரனே 
தம்பியரும் நீயும் தாடாளா போய்த் திரும்பு 

1405 


விடை வாங்கிக் கொண்டு வெளிப்பட்டுப் போனார்கள் 
ஊ கடந்து உத்திராட்சப் பூமிவிட்டு 
நாடு கடந்து நாகமலை தான் கடந்து 
மூங்கி வனங்கடந்து முந்நூற்ரிக் காதவழி 
நாகமலை தோகமலை நடுவேயொரு 

செம்பொன் மலை 

1410 


நாலுமலைக் குள்ளே நடுச்சந்து தட முங்கண்டு 
சாஸ்திரக் கொடிவேந்தன் சகாதேவன் புத்திரனும் 
தொந்தி செட்டி தானும் வெள்ளிக் கோல் தனிலே 
நிறுத்து விடுகுறவன் நேசமுள்ள தொந்தி செட்டி 
தொந்திசெட்டி சண்டை : 
மூவரும் போயி முன்னாக நின்றார்கள் 

1415 


சகாதேவன் புத்திரனும் தப்பாமல் தான்பார்த்து 
எங்கையடா போறாய் எனக்கறியச் சொல்லுமடா 
தூரம் வடதேசம் துலைதூரம் போறமடா 
தடத்தையும் விட்டுத் தாடாளா நீவிலகாய் 
ஏதடா நீயும் எண்ணாமல் சொன்னதுதான் 1420 


56 


திரியே தனன்படையும் தென்னவ கள் 

டேள்ளதெல்லாம் 
நிறுத்துப் பலம்காட்டி. நேராக விட்டேன் நான் 
அவனிலும் நீங்கள் ஆண்மையுள்ள சேவுகரோ 
நிறுததிட்டு வேனென்று சொன்னானாம் 

தொந்திசெட்டி 
அப்போது ராவான் அபிமன்னன் கடோற்கயனும் 1425 


நிறுத்து விடுவனென்று சொன்னியடா நீ பயலே 
பயலென்று சொன்னதுக்குப் பாரடா எ . " சமர்த்து 
ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரசுவந்து நேந்துதிப்போ 
வெள்ளிக்கோல் தடியாலே வீசினான் 

தொந்திசெட்டி 
மூன்று பே ருங்காத்தில் முக்காதம் போனதுவே 

1490 


திரும்பியே ஓடிவந்து தீயாய் எரித்தார்கள் 
அப்போது தொந்தி செட்டி அடவாக ஏதுசொல்வான் 
திரியே : தனன் ( சனை சேந்தபரி வாரமெல்லாம் 
நிறுத்து பாடு குறவன் நில்லடா மூவருந்தான் 
அப்போ சுடோற்கயனும் அமட்டியே 

ஏதுசொல்வான் 


1435 


எட + கேடு பேச தே எனக்கறியச் சொல்லுட்ட 
ஆரடா கேக்கிறவன அஞ்சாமல் நீயுமிப்போ 
ஆாடா த . பியுங்க வங்கிஷத்தைச் சொல்லுமடா 
எங்களுட வங்கிஷதல த இப்போது 

சொல்லுகிறேன் 
பரிவ " ன சந்திரகுலம் பாண்டுபுத்திரன் கூட்டமடா 1440 


தாரார் புகழுடைய தருமருக்கு நேரிளையான் 
சாத்திரக்கொடி வேந்தன் சகாதேவன் புத்திரண்டா 
அப்போது ராவானும் அடவாகக் கிட்டவந்து 
கட்டி அழுதார்கள் கண்கள் சிலையோட 
தாலுபேருங் கூடி நடந்தார்கள் அப்போது 


1445 


57 


தில்லை வனங்கடந்து திருவேலாங் காடுவிட்டுச் 
சிள் ளென்ன காடுஞ் செடியும் புனாந்திரமும் 
காடு கடந்து கனகங்கள் தான் கடந்து 
வீர தங்காள் அரமனைக்கு விடு திக்கி வந்தார்கள் 
நாலுபேரும் வந்து நலமாகத் தெண்டனிட்டுத் 


1450 


தெண்டனிட்ட புத்திரரைத் திக்கென்று தான் எடுத்து 
ஆரடா தம்பி அறிய உரையுமடா 
என் தாயே மதாவே இனிக் களும் சான்வார்த்தை 
அர்ச்சுனன் புத்திரன் ஆன தொர் வாள்வீமன் 
அப்போது வீரதங்கள் அலறி எழுந்திருந்து | 4 : 5 


வாரி யெடுத்து வர்ணமுக முத்தமிட்டுத் 
தேடும் திரவியமே சழுமணியே எங்கைவந்தகய் 
வந்ததொரு காரியத்தை வகையாகச் சொல்லுமையா 
நல்லமுடி ராவானும் நலமாகச் சொல்லலுற்றான் 
ஆத்தாளே வீரதங்கள் அபிசேகப் பத்தனியே 


1460 


மாயன்மகள் சுந்தரியை மாலையிடப் போறம மா 
அந்த மொழி கேட்டு அனதொரு ரதங்கள் 
பேங்களென்று சொல்லிப் போற்றி விடைகொடுத்தாள் 
தன்னுட மகனைத் தனியாய்ப் பயணம்பண்ணிப் 
போடா மகனேயென்று பிரியமுடன் 

பொனதுவே 1435 


சொல்லி யனுப்பிக்கொண்டு துருசாகப் போறார்கள் 
ஊரு கடந்து உத்திராட்சப் பூமி விட்டுக் 
க +6 கடந்து சரடிமலை தான் கடந்து 
நாடு கடந்து நல்லபுனந் தான் கடந்து 
சங்குதுவ ரகாபுரிக்கித் தானாக வந்ததுவே 1475 


பூந்தோட்டந் தன்னில் போட்டார்கள் கூடாரம் 
மாயனது கண்டு வகையாகத் தான்பார்த்து 
107 , மகன் வந்த வகையறிந்து அப்போது 
தன்னுட மனது தானேதான் பூரித்து 
இப்படித் தானும் இருக்குமந்த வேளையிலே 


1475 


58 


திரியோ தனள் கூட்டம் தென்னவர்கள் கண்டார்கள் 
ஏதடா கூடாரம் எதுர் ளி வத்தானே 
என்று பயந்து இருக்குமந்த வேளையிலே 
மாயன் பெருமாளும் வகையாகக் கிட்டவந்து 
திரியோ தனன்படை கயத தக்கென்று 

நான் பார்த்து 

1430 


ஏதுக்கும் அஞ்சாதே கனிக்கேளும் என் வார்த்தை 
நாகராசாக் கூடாரம் நமக்கென்ன வந்தாக்கால் 
என் , கலியாண வ சலுக்குக் காரியமாய் வந்தார்கள் 
அதுகொண்டு எங்களுக்கு அலுவலில்லை விட்டு விடு 
கலியாண காரியத்தைக் சடுகவே நேமியுங்கள் 


1435 


காவல் மிகப் பத்திரமாய்க் கட்டாக நீயிருங்கள் 
என்று சொல்லிப் போட்டு ஏற்றமுள்ள மாயவனும் 
மருமக்கள் தனக்கு வகையாக அப்போது 
போசனமும் பொரிகறியும் போகவே தானெடுத்து 
ஆயிரம் பேளையிலே ஆடவாக வேயனுப்பி 


14.0 


வரிசைகொண்டு போரமென்று வந்தார்கள் அப்போது 
போளை வந்த போதே பெண்ணுமிக வந்து தட 
என்று சொல்லித் தானும் இருக்குமந்த வேளையிலே 
வாளா அபிமன் 

அரிமன் வகையாக ஓடிவந்து 
ஆண்டிச்ச வீட்டில் அடவாக வந்தானம் 


1495 


மாயன்மகள் சுந்தரிக்கி மாலைமிகக் கட்டயிலே 
அந்தநல்ல மலையை அடவாகத் தான் வாங்கித் 
தன் , கணைய ழி மோதிரத்தை வைத்துக்கட்டினான் 


அப்போது 


பூவிலே மாதிரத்தை வைத்துக்கட்டினான் அப்போது 
மாயன் பெருமாள் வகையாய் எழுந்திரிந்து 


1500 


அதுகண்டு ( 1826 ) 
விட்டுவிடும் ( 1826 ) 


** 


59 


சுந்தரியாள் அரமனைக்கித் துருசாக ஓடிவந்து 
என் த.ய சுந்தரியே என் வார்த்தை நீகேளும் 
கலியாணம் எசேறு கடுகவே ஓடிவந்தேன் 
செல்லக் கலியாணம் சிறப்புடனே புண்ணுகுறேன் 
அருமைக் கலியாணம் அருசாகப் பண்ணுகிறேன் 1505 


சாத்தினாள் பொற்கதனவத் தாள் பூட்டி 

மண்ணறைந்தள் 
முத்தான கண்ணீரை முதுமாபில் சோர விட்டாள் 
பவளம் போல் கண்ணீரைப் பக்கமே சோரவிட்டாள் 
அத்தை மகனிருக்க அவதிவந்து நேந்து தென்று 
மாமன் மகனிகுக்க வந்ததே அவகேடு 

1510 


நாயெனு மடி மேலே நாயகமோ யேற்றவள் 
டேயனின் மடிமேலே பெண்கொடியோ யேற்றவன் 
தன்னுட - ரமனையில் அக்கினியைத் தான் கொளுத்தி 
அக்கினியில் விழுவமென்று ஆர்க்கரித்துக் கொக்கரித்து 
வீரசடை போட்டு வெளிப்பட்டு நிற்கையிலே 1515 


ஆண்டியுட மாலை அடவாகக் கொண்டுவந்து 
சுந்தரியாள் அரமனைக்கித் துசாகக் கொண்டுவந்தார் 
ஆத்தாளே சுந்தரியே அபிசேகப் பத்தினியே 
பூமாலை வந்துதம்மா பொற்கொடியே மாதாவே 
அப்போது சுந்தரியாள் அடவாகத் தான்பார்த்துப் : 52 ) 


பூவை முடிக்கப் புண்ணியமும் பெற்றேனோ 
அக்கினியில் விழுந்து அனலாகப் போறேன் நான் 
ஆத்தாளே சுந்தரியே அடவாகச் சொல்லுகிறேன் 
பூமாலை வந்தால் புருசன் வந்தான் என்பார்கள் 
புருசனோ டொக்கும் பூமாலை வாங்குமா மா | 525 


60 


அப்போது சுந்தரியாள் அடவாகச் சொன்னாளாம் 
தாதியரைத் தானழைத்துத் தானாகச் சொன்ன துவே 
பூவைமிக வாங்குமடி பேரான பாங்கியரே 
வாங்கிவந்து பூவை வகையாகக் கைக்கொடுத்தாள் 
பூவையும் வாங்கிப் பொற்கொடியாள் 
கண்ணிலொற்றியே பாத்தாள் 

1530 


அப்போ கணையாழி மோதிரமும் அழுந்திச் சே 

சுந்தரிக்கும் 
கணையாழி கண்டவுடன் கார்குழலாள் சுந்தரியும் 
தலைவாசல் திறந்து தகப்பனுக்கு ஆளுவிட்டாள் 
மாயன் எழுந்திருந்து வகையாக ஓடிவந்து 
அய்யரைக் கண்டு அடிவணங்கித் தெண்டனிட்டு 1535 


மாயன் பெருமாளே மனதின் படி யாச்சுதய்யா 
மணவறையுஞ் சோடித்து மாப்பிளையும் வையுமிப்போ 
அந்தமொழி கேட்டு அடவாக ஓடிவந்து 
சுந்தரியு ! அப்போது துருசாக வந்தாளே 
திரியோ தனபபெருமாள் தென்னவர்கள் 


எளதெல்லாம் 1540 


கலியாண வாசலிலே கடுகவே வந்தார்கள் 
பவளக்கால் தூணில் பக்கவளை தாள் போட்டுத் 
தென்ன பரம்பிளந்து சிங்காரந் தானெழதி 
வன்னி மரம்பிளந்து வகையாகப் பந்தலிட்டுச் 
சித்திர மெழுதிச் சிறப்பாய் அலங்கரித்து 


1545 


அன்ன மெழுகி அதீன்மேல் கிளியெழுதி 
வாண முடன் குயிலு மகிழ்ந்துவினள யாடல் செய்து 
அ மிவல மாக அரசாணி முன்னாகப் 
பிரம்பு வலமாகப் பேய்க்க நம்பு முன்னாகச் 
சாலுங் கரகமும் தண்ணீரும் முன்னாகப் 


1550 


61 


பட்டாலே மேல்கட்டுப் பாங்காய் அலங்கரித்து 
முத்துச் சரங்கள் முன்னாகத் தொங்கல்வீட்டுப் 
பவளச் சரங்கள் பத்துலட்சந் தொங் கல்விட்டு 
மணவறைப் பந்தலிலே மாணிக்கத் தான்பரப்பிக் 
காலுக்குக் காலு கண்ணாடி கட்டிவைத்து 

1555 


லக்கண குமாரனுக்கும் நல்லதொரு சுந்தரிக்கும் 
பங்குனி மசம் பதினஞ்சாந் தேதியிலே 
வெள்ளிக் கிழமை விசைய திசமியிலே 
கலியாண மென்று கனகமுர சறையுமென்றார் 
கலியாணங் கலியாணங் 

காரிழையா 

க யாணம் 1560 


கோத்தமுத்தைச் சரந்தூக்கிக் கோரந்தாத்தை 

மணல்பரப்பிப் 
பூமாலை பொ மாலை போத அலங்கரித்துத் 
தங்கத் தகட்டாலே லக்கணாக்குச் சரீரம் தெரியாமல் 
மணவறை சோடிச்சார் மண்டலங்கள் மெச்சிடவே 
இந்த படி பண்ணி இருக்கின்ற ( வலையிலே 1565 


முரசோகச கேட்டு மோசமாய்க் காணுதிப்போ 
என்று சொல்லி ராவான் எழுந்திடிந்தான் அப்போது 
தம்பி யரையழைத்துத் தலைவ சல் பாத்திரென்று 
இடையனென்று வேசம் இதமாகத் தானெடுத்து 
நாமத்தைக் குழைத்து நன்றாக அப்போது 1570 


மாயன் துணையெனவே மனதில் மிகநினைந்து 
நெத்திக்கு மூணுபட்டை நெடுகவே தான் போட்டுத் 
தோளுக்கு மூணுபட்டை துசாகப் போட்டானாம் 
முழங்காலுக்கு நாலுபட்டை நாமமும் போட்டானம் 
கண்ணுகள் ரெண்டுங் கறுங்காடு போலேயப்போ 1575 


62 


உதடுகள் ரெண்டும் குளக்கரையின் ஏரியைப்போல் 
பாச்சன ) பால் எருக்கில பால் பத்துமிட : தான் பிடித்துக் 
கள்ளிப்பால் கூடக் காவடியில் கட்டிக்கொண்டு 
அம்பது கலப்பால் ஒரு காவடியில் கட்டிக்கொண்டு 
கிழக்குத் தலைவாசலிலே கடோற்கயனைக் 

காவல் வைத்துக் 550 


தெற்குத்தலை வாசலிலே வாளபிமனைக் 

காவல்வைத்து 
மேற்குத்தலை வாசலிலே தொந்திசெட்டியைக் 

காவல்வைத்து 
வடக்கு தலை வாசலிலே வந்தானாம் ராவானும் 
தலைவாசல் காரர்கண்டு தடுத்தார்கள் அப்போது 
மாயன் பெருமாள் மனைப்பொங்கலுக்குப் பாலுமே 

போகுதடா 1585 


அப்பணையில் லாமல் அரமனைக்கு விடுவதில்லை 
திரியோ தனனைக் தெண்டனிட்டுச் சொன்னானாம் 
இடையனைப்போல் தலைவாசலில் ஏகமாய் 

நின்று கொண்டு 
மனைப்பொங்கலுக்குப் பாலு வரிசைகொண்டு 

போறானாம் 
அதுகண்டு ஓடிவந்தேன் அப்பணையோ 

ஆண்டவனே 590 


தலைவாசலுக்கு அப்புறத்தே தள்ளிவிடச் 

சொன்னனாம் 
அப்போது துரோண சாரி அடவாக யேதுசொல்வான் 
ஒருத்தன் வந்து பூந்தாலே உலகம் அழியுமோ தான் 
ட்டுவிடும் என்று விடைகொடுத்தார் அம்மானை 
விடைவாங்கிக் கொண்டு வீத வருகையிலே 


1595 


63 


இருப்புத்தலை வாசலிலே இடித்து விழுக்காட்டிக் 
கொண்டுவந்த பாலைக் கோபமாய் இறைத்தவட்டான் 
காவடி மயத் தானுடைத்துக் கடுகவே வாறானாம் 
கண்ட ளே சுந்தரியாள் கண்ணார ராவானை 
மச்சாண்டார் வாறாரென்று மறபிக் 

ஒதுங்கி நின்றாள் 

16 0 


அப்போது ராவானும் ஆனதொரு சுந்தரியை 
இனிமேலும் சிந்தனையை எண்ணாமல் விட்டுவிடு 
என்று சொல்லிச் சுண்ணாம்பை எடுத்தான் 

மலைபோலே 
பான்லபோலே தானெடுத்து வாயிலே போட்டனாம் 
வாயிலே போட்டு வகையாகத் துப்பிவிட்டான் 1605 


பதினாயிரம் பேர் கண்ணில் பாங்காய் விழுந்ததுவே 
அய்யோவென்ற சத்தம் அரவங்கள் ஆனதுவே 
கோவென்ற சத்தம் கோட்டையெல்லாம் ஆனதுவே 
அப்போ ராவானும் அடித்தானாங் கோபங்கொண்டு 
கண்டு மிரண்டார்கள் கனத்தபடை 

மன்னரெல்லாம் 160 


கிழக்குத் தலைவாசலுக்கு ஓடியே வந்தார்கள் 
கடோற்கயன் அடிக்கிறது கண்ணுவிண்ணுந் தெரியாது 
வடக்குத்தலை வாசலிலே வாளபிமன் காலுசறான் 
தெற்குக்தலை வாசலிலே தொந்தி செட்டி அடிக்குறான் 
வாளெடுத்துக் கச்சை கட்டி வாளபிமன் 

வெட்டுகுறான் 

1615 


ஆனைத் தோலாலே அடித்தான் கடோற்பயனும் 
வெள்ளிக்கோல் தடியாலே வீசினான் தொந்திசெட்டி 
நல்லமுடி ராவானும் நாலுதிக்கும் வீசுகுறான் 
கலியாணம் என்றுவந்தோம் கல்லெடுப்பு ஆனதுவே 
திக்கென்று ஓடித் திசைமாறிப் போனார்கள் 1620 


தான் பிடித்துப் 1625 

கட்டிவைத்தார் 1640 

64 
காயம்பட்டுப் போனார்கள் கணக்கு வழக்குமில்லை 
கள்ளை குடுத்தவர்கள் கோடி மன்னர் தானாக 
இப்படி யாக இரணகலம் ஆச்சுதங்கே 
கடோற்கையன் தானும் கடுகவே ஓடிவந்து 
கண்டு வழியிலே கங்கைடனைக் கட்ட மாய்த் 
பின் கட்டாய்க் கட்டித் தம்பிகையில் தான் கொடுத்து 
அளிஞ்சிப் புதையை அடவாகத் தான்பாத்து 
ஊனாம் புதையை ஒருநெரடியில் போய்வளைந்து 
நொச்சிப் புதையை நொடிக்குமுன்னே போய்வளைந்து 
செடிகள் மலை களெல்லாஞ்சேரவே 

தான் தரத்தி 1830 
வளைந்து பிடித்தார்கள் வந்ததொரு மன்னரெ 

எல்லாம் 
திரியோ தனனும் அவர் தப்பிமார் அத்தினையும் 
ஊனாய் கொடிபிடிங்கி ஒன்பது தாம்புகட்டி 
அரசர் மக்கள் அத்தினையும் அன்பது தாம்புகட்டிப் 
படைத்தலைவர் மன்னவரைப் பதினஞ்சு 

தாம்புகட்டி 
வீசினான் துடையோடே விருபாய் நடந்தார்கள் 
சங்கும்வ ராபுரிக்குத் தள்ளியே வந்தால் கன் 
மணவ றைப் பந்தலுக்கு வகையாக கூட்டிவந்து 
காறுக் கொ தவனைக் கட்டினார் அப்போது 
தொண்ணூ , தொன்பதுபேரைத் தூணிலே 


1635 


படைத்தலைவர் மன்னவரைப் பாங்காய் வருஞ்சுகட்டி 
அவன் தகப்பமார் பார்த்திருக்கத் தானாகக் கூட்டிவந்து 
நல்லதம்பி நாவிதனை நலமாகக் கூட்டிவந்து 
லக்கணன் தலையிலே நலமாக அப்போது 
சிறு நீரை விட்டுச் சிரைத்தார்கள் அப்போது 


1645 


65 


அஞ்சு கவறாய்ச் சிரைத்தார்கள் அப்போது 
வண்ணான் சிறுகுதிரை வகையாகக் கொண்டுவந்து 
ஆட்டுத்தோல் கல்லணையாய் அடவாகத் 

தான் போட்டு 
ஊனங் கொடியை அங்கவடி தான் சேர்த்துப் 
பீத்தமுற ஆலவட்டம் பிடிக்கவே சொன்னார்கள் 1650 


எருக்கலம்பூ மாலை எடுக்கவே சொன்னார்கள் 
வெஞ்ச மரம் என்று விளக்கமார் வீசிவரப் 
பட்டணமுஞ் சுத்திப் பாங்குடனே வந்தபின்பு 
நாய்ப்பீயைத் தான் கரைத்து நலமாகத் தாதியர்கள் 

கொண்டுவந்தார் 
ஆலாத்தி சுத்தி அடவாக லக்கணாக்கு 

1655 


அரசாணிக் கிட்ட அடவாகக் கொண்டுவந்தார் 
அத்திமுளை கொண்டு அஞ்சுமுளை தான் பிடித்துக் 
காலுக்கு ரெண்டுமுளை கைக்குரெண்டு முளையறைந்து 
பின்னுமொரு முளையூணிப் பேசாமல் வரிஞ்சுகட்டி 
அவன் தலையில் சாணி அடவாய் உருட்டிவைத்து 1660 


ஆயிரம் பெருந்தாளி அவன் தலையில் வைத்தார்கள் 
கைக்குரெண்டு தீவட்டி கடுகக் கொடுத்தார்கள் 
அப்போது தம்பியரே அருமைக் காலியாணம் 
பருப்பில்லாக் கலியாணம் பாத்தவாக்கும் ஏறாது 
எண்ணெயில்லாத் தீவட்டி எரியுமோ 

வையகத்தில் 1665 


மாயனில்லாக் கலியாணம் மண்டலத்துக் கேறாது 
மாயனைப் பாத்து வகையக 1 

கொண்டுவாறேன் 
தம்பி கடோற்கயனே தடாளா எச்சரிக்கை 
என்று சொல்ல ராவான் எதமாக வாறானாம் 
மலைகள் செடிகளெல்லாம் வகையாகத் 

தாச்பார்த்துச் 1870 


66 


சுத்தாத ராட்சியத்தைச் சுத்தி மிகப்பார்த்து 
வனங்கள் அதிர வகையாகத் தான்பாத்து 
மாயனைக் காணாமல் மதிமயங்கி ராவானும் 
ஏரிக்கரை மேலே எதுக்க வருகையிலே 
ஏரிக்குங் கீழே இளஞ்சுள்ளி யாய்முளைத்தார் 


1675 


நாராயணன் சுள்ளியென்று நலமாகத் தான் வளர்ந்தார் 
கள்ளிச் செடியைச் சுத்தியே ஓடிவந்து 
மாயன் பெருமாளே மண்ணில் ஒளிவதுண்டோ 
சுள்ளிச் செடியைச் சுத்திவந்து தெண்டனிட்டுக் 
கண்டாரே மாயவரும் கனகமுடி ரவானை 


1650 


தவளையென்று வடிவெடுத்துத் தண்ன யிலே 

போய்விழுந்தார் 
முதலையென்று வடி வெடுத்து முக்காலு 

போய்விழந்த 

t 
ஆமையென்று வடிவெடுத்து அடவாகப் போனதுவே 
குரவனென்று வடிவெடுத்துக் குத்துனாள். கோலாலே 
அப்பவே மாயன் ஆகாச மாய் பறந்தார் 


1685 


ராசாளி யென்று நலமாக வேதுடந்தான் 
எலியென்று வேசங்கொண்டு இறங்கினார் பூமியிலே 
பூனையென்று தான் போய்ப் பிடித்தான் பிடனியிலே 
மெச்சினேன் மருமகனே விட்டுவிடு சொல்லுகுறேன் 
உங்களுட பெண்ணை ஒருவருக்குங் 

கொடுப்பேனோ 


1890 


நீங்களும் வல்லையென்று வழிபாத்து நானிருந்தேன் 
ராவானே நீயும் நான் சொல்லக் கேளுமினி 
திரியோதனன் பாத்திருக்கத் தென்னவர்கள் முன்னாகக் 
கட்டிக்கொண்டு போடா நீ கனத்ததொரு ராவானே 
கம்பிளிக் கயறாலே கட்டினான் மாயவரை 


1695 


67 


ராவானும் தம்பியர்க்கு நலமாகச் சொன்னதுவே 
இப்பவல்லோ பாண்டவர்கள் இந்த அருமைதனைப் 

பார்க்கவேணும் 
அருமைக் கலியாணம் ஆர்பாக்கப் போறார்கள் 
அய்ாரையுந் தான் நினைந்து அடவாக நின்றார்கள் 
வனம் போன பாண்டவர்கள் வைகைக் 

கரையோரம் 1700 


அல்லிக் கிழங்குவெட்டி அடவாகக் கொண்டுவந்து 
வேகவைத்துத் தின்று வெளிப்பட்டு நின்றார்கள் 
வண்ணான் துறையும் வகையான கோம்பைக்குள்ளே 
அயிலரளிச் செடியிலே அய்வரு " போய்ப்படுத்தார் 
வலதுதோள் துடித்திடுமாம் வகையான 

பஞ்சவர்க்கு 1705 


அப்போது தர்மர் அடவாய் எழுந்திருந்து 
அயிவரளிச் செடியிலே பல்லி அலைகொட்டிச் 

சொன்னதுவே 
சொன்ன வசனத்தைத் தோற்றமுள்ள பஞ்சவர்கள் 
அந்த வசனத்தைத் தம்பி அடவாகச்சொலுமென்றார் 
நல்லதென்று சொல்லி நலமாகச் சுத்திவந்து 1710 


அப்பனையோ சாமியென்று அடி வணங்கித் 

தெண்டனிட்டு 
நல்லதடா சகாதேவா நலமாகப் பாருமடா 
அப்போது சகாதேவன் ஆண்டு மிகப்பாத்து 
ஆண்டவனே அண்ணாவி அடியேனுஞ் 

சொல்லுகிறேன் 
சவனத்தைப் பாத்துத் தப்பாமல் சொல்லுகிறேன் 1715 


திரியோ தனன்பாவி திரவீயத்தைத் தான் கொடுத்து 
மாயன் பணம் வாங்கி வகையாக வந்தல்லவோ 
லக்கண குமாரனுக்கு நாள் குறித்து வந்தாப்போல் 
அடியின் பிறகே ஆனபடை உள்ளதெல்லாம் 
கன்னனும் கங்கையனும் கதித்ததொரு 

சல்லியனும் 1720 


68 


திரியோ தன படையும் தென்னவர்கள் தன்படையும் 
சேனைபடை உள்ளதெல்லாம் சேரவே கூட்டமீட்டுத் 
ஆவரகா புரியிலே சோபனங்கள் காணுமய்யா 
அந்தநல்ல சேதி அடவாகக் கேட்டாப்போல் 
தொந்திசெட்டி தானுங் கூடவே வந்தல் லவோ 


175 


நால்பேருங் கூடி நலமாய் வளைந்து கொண்டு 
ஆனைபடை சேனையெல்லாய் அடவாகத் 

தான் துரத்திக் 
குதிரை டை சேனையெல்லம் கொக்கரித்துத் 

தான் துரத்தி 
வெட்டித் துரத்தி வெத்திகொண்டார் அம்மானை 
கண்டு பயந்து காட்டிலே ஓடிவத்த 

1730 


அடியின் பிறகே அடவாய்த் துடந்துவந்து 
அளிஞ்சிப் புதையிலே அடவாகத் தான்பாத்து 
நொச்சிப் புதையிலே நூறுபேர் தனைப்பிடித்துக் 
கூடாரம் போட்டாப்போல் கோடிடால் நட்டாப்போல் 
குளத்தாங் கரையோரம் கோடிடால் 

நட்டாப்போல் 1735 


கையொடிஞ்சு காலொடிஞ்சு கனத்த படை முரிஞ்சு 
கலியாணம் என்றுவந்தோம் கல்லெடுப்பு ஆனதுவே 
ஊணாம் புதையில் ஒளிஞ்சசனம் அத்தினையும் 
ஒளிஞ்சசனம் அத்தினையும் ஒருநொடியில் 

தான்பிடித்துத் 
திரியோ தனனையும் அவன் தம்பிமார் 

அத்தினையும் 1740 


ஊணாங் கொடிபிடிங்கி ஒன்பது தாம்புகட்டி 
படைத்தலைவர் அத்தினையும் பதினஞ்சு தாம்புகட்டி 
முன்னாகத் தள்ளி வீசிவிட்டான் ராவானும் 
துவரகா புரிக்கித் துருசாகக் கூட்டிவந்து 
கலியாணப் பந்தலிலே காலோ டே கட்டிவைத்து 1745 


69 


லக்கணனைக் கூட்டி வந்து நடுச்சபையிலே நிறுத்தி 
நல்லதம்பி நசவிதனை தலமாகக் கூட்டிவந்து 
சிறு நீர் தலையில் விட்டுச் சிறப்பாக மோளையிட்டு 
அஞ்சு குடுமைவீட்டு அடவாக மோளையிட்டு , 
அத்தி மூலை கொண்டு அஞ்சு முளையறைத்து 1750 


சாணி உருட்டித் தலைமேல் விளக்குவைத்துத் 
தோளுக்கு ரெண்டுவிளக்குச் சுடராக வைத்தல்லவோ 
கைக்குரெண்டு தீவட்டி கடுகக் குடுத்தார்கள் 
வண்ணான் சிறுகுதிரை வகையாகக் கொண்டுவந்து 
ஆட்டுத்தோல் கல்லனையாய் அடவாக 

மேல்போட்டு 1755 


பழமுறமும் ஆலவட்டம் பாங்காகத் தான் பிடித்து 
வெஞ்சா மரமென்று விளக்கமார் வீசிவர 
நாய்ப்பிய்யால் ஆலாத்தி நரைக்கிழவி சுத்திவிட்டான் 
எருக்கலம் பூமாலை ஏகமாய்ப் போட்டார்கன் 
மாயன் மறைந்து மாயமாய்ப் போனதுவே 1730 


மாயனைத் தேடி ராவான் மலை கள் செடிகளெல்லாம் 
காணாமல் தேடிக் கரையோரம் வருகையிலே 
மாயன் பெருமாள் மண்ணில் மறைந்ததுவே 
நாராயணன் சுள்ளியென்று நலமாய் முளைத்தாரே 
அந்தச் , சுள்ளிச் செடியைச் சுத்திவந்து 

தெண்டனிட்டு 1765 


மச்சனென்று வந்து வகையாகத் தன் விழுந்தார் 
ராவான முதலைபோல் நலமாகத் தான் துடந்தான் 
ஆமையாய் வடிவெடுத்து ஆனதொரு மாயவரும் 
குறவனென்று வடிவெடுத்துக் குத்தினான் 

குத்துக்கோலாலே 
நாரையென்று வடிவெடுத்து நன்றாய்ப் 

பறந்துவிட்டார் 1770 


போனதுவே 1795 

70 
ராசாளியாக நலமாய்த் துடந்துவிட்டான் 
எலியென்ற வேசங்கொங்டு இறங்கினார் பூமியிலே 
ராவான் பூனையாய் வடிவெடுத்துப் பிடித்தான் 

பிடனியிலே 
மெச்சினேன் மருமகனே விட்டுவிடு சொல்லுகுறேன் 
அப்போது ராவானும் அடிவணங்கித் 

தெண்டனிட்டுத் 1775 
தெண்டனிட்ட ரவானைத் திக்கென்று தானெடுத்துக் 
கம்பளிக் சயறெடுத்துக் கட்டினான் ராவானும் 
சங்கு துவ ரகாபுரிக்குத் தள்ளிய வந்தானாம் 
கலியாண வாசலுக்குக் கதத்தாவே காணேனே 
இந்தருமை பார்க்க எங்களையரேக் காணேனே 1780 
ராவான் கடோற்கயனும் நல்லதொரு வாளபிமனும் 
நினைத்து புலம்பி நிசமாக நிண்ணதுண்டு 
அதுகண்டு பல்லி அடவாகச் சொல்லுதையா 
தமபிசொன்ன சாத்திரமும் தப்பா தொருநாளும் 
அருச்சுனன் துரோபதையை அடவாய்ப் 

பயனம்பண்ணித் 1785 
தம்பியரைத் தானழைத்துத் தர் மரும் அங்கேறுசெல்வார் 
கலியான வாசலிலே கலக்கம் வராதபடி 
திரியோ தனன் படையும் தென்னவர்கள் உள்ளதெல்லாம் 
ஒருதாழ்வு வராதபடி தாட்டி வீட்டு வாடா நீ 
தப்பி கலியாணம் தாழ்வு வராதபடி 
கலியாண வாசலுக்குக் கடுகவே போடாநீ 
கலியாண வாசலிலே கலக்கம் வராதபடி 
திரியோ தனன் படையும் தென்னவர்கள் 
தம்பி அருச்சுனரே தாடாளா போய்த்திருப்பு 
விடைவாங்கிக் கொண்டு வெளிப்பட்டுப் 


1780 


உள்ளதெல்லாம் 


71 


அந்த வனங்கடந்து அயிரா பதங்கடந்து 
அருச்சுனனும் அப்போ ஆனசன்னாசி வேசங் கொண்டு 
பாஞ்சாலி துரோபதையும் பக்கமே ஆண்டிச்சியாய்ப் 
பொன்னாலே பா தகுறடும் பொன்பிரப்பு கைபிடித்துச் 
சடையும் முடியும் தன் காதில் குண்டலமும் 1 800 


பாலப்பழம் போலே பழுத்த கிழவனைப்போல் 
கலியாணப் பந்தலிலே கடுகவே வந்தாகள் 
மாயனைக் கண்டு வகையாகத் தெண்டனிட்டு 
நயின முள்ள பாசையிலே நலமாகச் சொன்னதுவே 
திரிபோதனன் திரவியத்தைத் திரமாகக் 

கொள்ளையிட்டு 1805 
னபடை சேனையெல்லாம் அரவாசி சேதங்கண்டு 
பெண்ணுக்கு வந்து பிரியமுடன் சிக்கிவிட்டார் 
பதினெட்டு நாளைப் படைப்போர்க் கிரைவேனும் 
எந்த வித மாகிலுஞ் சன்ன சி இதமாகத் தட்டவேனும் 
கலியாண வ சலுக்கு நீ வந்ததே போதுமிப்போ 1810 
நயினமுள்ள பாசையிலே நலமாகச் சொன்னதுவே 
பொன்ன லே நாக்காலி பிரியமுடன் தான் போட்டு 
ராவான் கடோற்கயனும் நலதொரு வாள் வீமன் 
மூவரும் வந்து முக்காலுந் தெண்டனிட்டுத் 
தெண்டனிட்ட பாலகரைத் தக்கென்று 

தானெடுத்து 1815 
இன்னம் பதம்பெறுவாய் இளையபதம் உண்டாகும் 
பின்னைப் பதம் பெறுவாய் பெருமாள் துணையுமுண்டு 
வாழ்த்தி விடைகொடுத்தார் வாலசன் னாசியரும் 
மாயன் பெருமாளும் வாலசன் னாசியரும் 
சன்னாசி பேச்சைத் தட்டாமல் கேளுமிப்போ 1820 


தாரார் புகழுடைய தர்மருட ராச்சியத்தில் 
உங்கள் தகப்பமார் ஐவரும் சன்னாசி பேச்சைத்தட்டார் 
அப்படிப் போலே நீயும் அடவாகக் கேளுமிப்போ 
நல்லதென்று சொல்லி நடந்தானாம் ராவானும் 
கலியாணப் பந்தலிலே கடுகவே வந்து நின்று 1825 


72 


மணவறைப் பந்தலிலே மாணிக்கந் தனழுத்தி 
முத்துச் சரங்கள் முன்னசத் தொங்கவிட்டுப் 
பலளக் சரங்கள் பக்க மே தொங்கவிட்டுத் 
தென்ன மரமெழுச் சிக பரந் த னழுதி 
வாழை எழுதி வான்கரும்பு தானெழுதிச் 


18 : 0 


சோலை எழுகித் துய்யமணி தானெழுதி 
அன்ன மெழுதி அதுமேல் கிளியெழுதி 
வர்ண மெழுதி மாலைகள் தொங்கவிட்டு 
வெள்ளித் தகட்டலே வேல்கட்டுக கட்டிவைத்து 
முத்து நவ ரெற்றின முழு நீலக் காலழுத்தி 


1835 


பணவரைப் பந்தலிலே மணலும் பரப்பிவை ) து 
அம்மி வலமாக அரசாணி முன்னாகப் 
பிரம்பு வலமாகப் பேய்க்கரும்பு முன்னாகப் 
பூமாலை பொன்மாலை போ த அலங்கரித்து 
மாயன் மகள் சுந்தரியும் வாள்வீமன் தான் கூடப் 184 ) 


பொன்னுர தம் வெள்ளிர தம் போத அலங்கரித்து 
ஆனைமேல் பேரணி அதிர முழங்கிவரக் 
குதிரைமேல் பேரணி கோடிலெட்சப் முழங்கிவரக் 
ஒட்டகைமேல் பேரணி ஒக்க முழங்கிவரப் 
பேரிகை மத்தளம் பின்னே முழங்கிவரத் 


1845 


தப்பு முழங்கத் தவில் முரசு தான் முழங்க 
நாச்சரங் கொம்பு நன்றாக ஊதிவரத் 
தித்திம் மத்தளம் சேரவே தான் முழங்க 
வயிரவி வீணை வலம்புரிச் சங்கூத 
ஆலவட்டஞ் சூழ்ந்துவர அதிவீரர் முன்னடக்கச் 1850 


சாம்பிராணி வீசக் சனமெல்லாஞ் சூழ்ந்துவர 
முத்துக் குடைகள் முன்னாகச் சூழ்ந்துவரப் 
பவளக் கடைகள் பக்கமே சூழ்ந்துவரச் 
சந்திரகாவி டாலும் தனித்தனியே தான் பிடிக்க 
அனுமந்த டாலும் ஆனதொரு கைத்தளமும் 


1855 


73 


ஆகாச பாணம் ஆனதொரு பூவாணம் 
பத்து முகத் தீவட்டி பக்கமே சூழ்ந்துவர 
நிலவிருசு பாணம் நிலப்பொட்டி தான் முழங்கப் 
பூவாணம் பெரீவாணம் பூமியெல் லாந்தனசீரச் 
சங்கீத பணம் சரமண் டலமுழங்கப் 

186 ) 
பூச்சக் கிரக் குடைபிடிக்கப் பூலோகஞ் சோதிமின்ன 
வாளால் அபிமனுக்கும் மாயன் மகள் சுந்தாக் கம் 
இருவரெண்டு பேரும் இனணசோடாய் வருகையிலே 
முத்துனால் ஆலாத்தி முன்னாகச் சுத்சி நிற்பார் 
பவளததால் ஆலாத்தி பாங்காகச் சுத்திவரும் 1865 
ஆலத்தி சுத்தி அலங்கரித்து நிற்பரும் 
தென்னந் தெருக்கடந்து தெருவிதி தான் கடந்து 
தேரைவிட்டுத் தானிறங்கித் தேன்மொழியாள் சுந்தயும் 
மாப்பிளையும் பெண்ணும் மண வறையில் தானிருந்து 
பாப்பார் புரோகிதரும் பக்கமே சூழ்ந்து நிற்க | 670 
மாயன் பெருமாள் வகையாகக் கிட்டவந்த 
ஆண்டிச்சி சன்னாசி அடவாகப் பாத்திருக்கக் 
கலியாணப் பந்தலிலே கடோற்கயனும் ஓடி ந்து 
திரியோ தனனையும் அவன் தம்பிமா ரத்தினையும் 
கலியாணப் பந்தலிலே களப்பெலி குடுக்குறண்டா 1875 
அப்போது சன்னாசி அடவாக ஓடிந்து 
கடோற்கயனைக் கைப்பிடித்துக் கண்ணாளா தம்பியரே 
கலியாண வாசலிலே கலக்கம்வர லாகாது 
கலியாண வாசலிலே கட்டவும் ஆகாது 
கட்டை யவிழ்த்துவிடு கண்ணன தம்பியரே 1880 
அப்போகடோற்கயனும் அட வாகச் சொன்னதுவே 
எங்கள் தாயார் துரோபதையைத் தள்ளித் 

துயலுரிந்தான் 
ஒருவர் பயிர்பிடிக்க ஒன்டதுபேர் துயிலுரிய 
இவனைக் , கலியாண வாசலிலே கடுகவே 

வெட்ட வேணும் 
வேண்டாமடா தம்பி ! இது வேளையல்ல 

சொல்லுறேன் 1835 


74 


ராவான் எழுந்திருந்து நலமாக ஓடிவந்து 
அப்பவே சன்னாசி அடவாகத் தான் பிடித்து 
வேண்டா மடாதம்பி ! வெட்டுறதும் ஆகாது 
ஆருதப்பிப் போறார்கள் ஆனதொரு தம்பியரே 
சொன்னபடி கேளாய் துரைமகனே ராசவே 

1890 
கோபத்தை நீயடக்கிக் குளுமையாய்ப் பாருமய்யா 
அப்போது ராவான் அடவாகக் கிட்டவந்து 
ச * னாசி அய்யன் தகப்பன்போல் சொன்னீரே 
கலியாணப் பந்தலிலே கட்டை அவிழ்த்துவிட்டார் 
கட்டவிழ்த்து வீட்டாப்போல் சன்னாசி 
காலில் விழுந்தார்கள் 

1895 


ஆண்டுமை பெண்ணடுமை அத்தனையுந் தானடுமை 
பெத்தபின்ளை யெல்லாம் பேரிட்டுத் தறமய்யா 
உள்ளநாள் உள்ளம் Rb உம்மை மறப்பதில்லை 
என்றுசொல்லித் தானும் எல்லோரும் போனார்கள் 
திரியோ தனனும் திரும்பியே ஓடிவந்து 

1900 


லக்கணனை விடச்சொல்லி நலமாகக் கேட்டானாம் 
நாகவல்லி முடியமட்டும் நானும் விடுவதில்லை 
கலியாணங் கலியாணங் காரிழைக்கிக் கலியாணம் 
அரசாணிப் பந்தலிலே எல்லோருஞ் சூழ்ந்து நிற்க 
வாளால் அபிமனுக்கும் மாயன்மகன் சுந்தரிக்கும் 1905 


கலியாண முகிர்த்தம் கடுகவே முடியுதிப்போ 
போபன கலியாணஞ் சுந்தரிக்கி முடியுதிப்போ 
அம்மி வலமாக அரசாணி முன்னாக 
அரசாணிக் காலிலே லக்கணனைக் கட்டிவைத்து 
எடதுகால் சுந்தரியாள் எடுத்து மிகஉதைத்தாள் 1910 


வலதுகால் தன்னால் வாளபிமன் தானுதைத்தான் 
மங்கிலியந் தான் தரித்தான் வாளபிமன் அப்போது 
அரிசி பருப்பு அடவாகத் தானெடுத்துப் 
புரோகிதர்க்கும் பணங்காசு போதவே தான் கொடுத்து 
கலியாணம் தம்பிக்கிக் கடுக முடிந்துதுகாண் 


1915 


75 


ஆகாசம் பூமி அறிய முடிந்துதுகாண் 
பள்ளியறை மாளிகையில் பாங்காகப் போயிருந்து 
பூமாலை பொன்மாலை பே தவே வாங்கிவைத்து 
மாயன் பெருமாள் காலில் வகையாகத் தெண்டனிட்டுச் 
சன்னாசி காலில் தயவாகத் தெண்டனிட்டு 1920 


எல்லாருட காலில் இயல்பாகத் தெண்டனிட்டு 
இன்னம் பதம்பெறுவீர் இளையபதம் உண்டாகும் 
பின்னைப் பதம் பெறுவீர் பெருமாள் துணையுமுண்டு 
மாப்பிளையும் பெண்ணும் வகையாகக் கூட்டிவந்து 
சாலுங் கரகமும் தப்பாமல் சுத்திவந்து 

1925 


முத்தும் பவளமும் மூன்று திரந் தானெடுத்தார் 
வெள்ளியும் பொன்னும் வேந்தர் முன்னே தானெடுத்தார் 
இருவரும் தண்ணீர் இதமாகக் கொண்டுவந்து 
மஞ்சள் நீராடி வரிசையெல்லாந் தான் கொடுத்து 
வரிசைகள் எல்லாம் மாயவரும் தான் கொடுத்து 1930 
நாகவல்லி சாத்திரங்கள் நலமாய் முகிந்தபின்பு 
போசனமும் பொர்கறியும் பிரியமுடன் சாப்பிட்டு 
வெள்ளிக் கிழமை விசைய தசமியிலே 
பங்குனி மாசம் பதினஞ்சந் தேதியிலே 
தேவர்கள் தானறியத் திரமாய் முகிந்ததுவே 1935 


சந்திரரும் சூரியரும் தானவரும் தானறிய 
மாயன் மகள் சுந்தரிக்கும் வாளால் அபிமனுக்கும் 
கலியாண சோபனங்கள் கடுசாய் முடிந்ததுவே 
லக்கணனைக் கட்டவிழ்த்து நலமாக விட்டார்கள் 
ராவான கடோற்கயனும் நல்லதொரு தம்பியரும் 1940 


சன்னாசி காலில்வந்து தப்பாமல் தெண்டனிட்டு 
போசனமும் போட்டுப் பிரியமுடன் கூட்டிவந்து 
காணிக்கை தான் கொடுத்துக் கர்த்தா வெப் போகவீட்டு 
மாப்பிளையைத் தானழைத்துச் சன்னாசி போகையிலே 
ராவான் கடோற்கயனை நலமாகத் தானழைத்து 1915 


76 


அண்ணனும் தம்பியும் அடவாக வாழ்ந்திருங்கள் 
வடபத்திர காளியம்மன் வருவான் துணையாக 
போறண்டா மகனே புத்தியுள்ள பாலகனே 
ஆண்டிச்சி சன்னாசி அடவாகப் போன துவே 
ஊரு கடந்து உசந்தவனந் தான் கடந்து 


1950 


1955 


காடு கடந்து கரடிவன உன் புகுந்து 
அயிரவளிக் கிட்டப்போய் அநச்சுனனுர் ஆன் டிச்சியும் 
தர்மாகிட்ட வந்து தயவாகத் தெண்டனிட்டுப் 
போய்வந்த சேதி பிரியமுடன் தானுரைத்து 
கலியாண காரியம் கடுகவே முடிந்துதையா 
வாளால் அபிமனுக்கும் மயன்கள் சுத்தரிக்கும் 
திரியோ தனனும் தென்னவர்கள் உள்ள தெல்லாம் 
கர்ணன் சகுனி காங்கையனு ம் உள்ளகெல்லாம் 
தப்பிப் பிழைத்துத் தன்னூரே போய்ச் சேர்ந்தார் 
ராவான் கடோற்கயனும் நல்லதொருவளபிமனும் 1960 
மாயன்மகள் சுந்தரியை வரிசையாய்க் கூட்டிவந்து 
சுபத்திரியாள் அரமனைக்குச் சுகமுடனே போனார்கள் 
முத்தாலே ஆலாத்தி முந்நூறு சுத்திவந்தார் 
பவளத்தான் ஆலாத்தி பதினாயிரஞ் சுத்திவந்தார் 
அரமனையில் கூட்டிப்போய் அடவாக 

வைத்தார்கள் 1985 
கடோற்கயனும் ராவானு ம் கடுகவே அனுப்பிக்கொண்டு 
தொந்திசெட்டி தானும் துருசாய் அனு பிக்கொண்டு 
அவரவர் ஊருக்கு அவரவர் போய்ச் சேர்ந்தார்கள் 
சுந்தரி மாலை சுகமாய்ப் படித்தோர்கள் 
இன்னஞ் சொல்லுமென்று இன்பமுடன் 

கேட்டோரும் 1970 
காசு குடுத்துக் காதாரக் கேட்டோரும் 
படியும் படியுமென்று பாக்கிலைகள் தந்தோரும் 
எண்ணும் பதினாறாய் இளையபதம் உண்டாவார் 
ஆல்போல் தழைத்து அறுகதுபோல் வேரூணி 
மூங்கிபோல் சுத்தம் முசியாமல் வாழ்ந்திருப்பார் 1975 
முப்பத்தி முக்கோடி தேவர்களு மேவாழி 
சந்திரரும் சூரியரும் தானவரு மேவாழி 
ஆகாச வானி பூமாதேவி தான் வாழி 


உ 


ருத்துரோகாரி வருடம் மார்கழி மாதம் 3 - ஆம் தேதி 
மாபாளையத்திலே ........ க்கன் மகன் ரங்கம நாயக்கனுட 
ஸ்ரீ புண்ணியகுமாரன் சுந்தரி அம்மானை 

எழுதி 
முகிந்தது . சம்பூர்ணம் . 

வெங்கிட்ட ரமண 

சுவாமி 
துணை உண்டாகவும் . பெருமாள் துணை உண்டாகவும் 
தேவர் துணை . 

கன்னிமார் துணை உண்டாகவும் . 
வயிரப் பெருமான் தணை 

ணை ஸ்ரீ ரெங்க நாயகர் துணை 
உண்டாகவும் . சுப்பிரமணியர் துணை உண்டாகவும் . 
பசுபதி ஈஷ்பரர் துணை உண்டாகவும் . மாதா பிதா 
குரு தெய்வம் . 


1826- ஆப் எண்ணுள்ள சுவடியின் இறுதிக் குறிப்பு : 


விளம்பி ஆண்டு ஆவணி மாதம் 15 - ஆம் தேதி 
திங்கட்கிழமையும் தி திரயோதசியும் உத்திராட 
நச்சேத்திரமும் விருச்சிக லக்கணமும் கூடிய சுபயோக 
சுபதினத்தில் தாளியாபட்டியிலே இருக்கும் கோ . முத்துக் 
கருப்பக் கோனானுக்கு ஸ்ரீ புண்ணிய குமாரனாகிய 
கோவிந்தன் சுந்தரி மாலை எழுதி முடிந்தது . சம்பூர்ணம் 
குரு பாதமே துணை உன்டாகவும் . 


- 


வேண்டுகோள் 


கருணையுள்ளங்கொண்ட நம் முன்னோர்கள் . 
அரிய பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றையும் ,, 
பனையோலைகளில் எழுதிச் சுவடிகளாக நமக்குத் 
தந்தனர் . அவை , பல்வேறு இடங்களில் முடங்கி 
உள்ளன . சுவடிகள் பழுதடைவதற்கு முன் சரசுவதி 
மகாலுக்கு அன்பளிப்பாகக் கொடுத்துதவினால் , 
அவை மக்களுக்குப் பயன்படும் . 


மகாலுக்குக் கொடுப்பதன் மூலம் , சுவடி தந்தவர் 
களும் , சுவடி எழுதியோரும் அழியாப் புகழை , 
பெருமைசால் சரசுவதி மகால் உள்ளளவும் பெறுவர் . 
அவை பதிப்பாகி வருமாயின் 

சுவடி 

தந்தார் 
பெயர் இடம் பெறுவதோடு , அப்பதிப்பில் ஐந்து 
பிரதிகளும் பெறுவர் . 


எனவே , நாம் பெற்ற பேறு பெறுக இவ் 
வையகம் 

என்ற எண்ணமுடைய நற்பண்பாளர்கள் 
தம்மிடமுள்ள சுவடிகளைச் சரசுவதி மகாலுக்குத் 
தந்துதவ வேண்டுகிறேன் . 


தஞ்சாவூர் , 


தேவ . ஜோதி ஜெகராசன் , இ.ஆ.ப. 
மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குநர் , 
சரசுவதி மகால் நூலகம் . 


